(LAKKANA PRAYOGA VILAKKAM 


OR 


A COMPANION 


TO 


ANGLO - VERNACULAR STUDENTS . 


இலக்கணப் பிரயோக விளக்கம் : 


BY 


Pundit P. S. D. MUTTUSAWMY PILLAI , 

Author of " Ellakana Manimalar 
rew method for teaching Tamız 

English and Geography to childı en , 4 to 10 years of age " ; 
" A guide to Eur opeans, learning to speak Tamil ," & c., & c. 


PUBLISHED BY 


K. T. PAUL , B.A. , L.T. , 
English Tutor, Madras Christian College. 


கள் 


நூல்நி 


وانهم 


01 


SU 


FIRST EDITION . 


d! 


MARAIMALA ADIGAL 

LITARY 
MAORAS - 1 


Madras : 


QH BOT 


STEAM PRINTINGWAS , 


PRINTED BY THOMPSON AND CO . , AT THE 

16 

MINERVA 
33 , BROADWAY , MADRAS . 


1905 . 


be : 6 As . ] 


( All Rights Reserved .) 


[ % : see 


இலக்கணப் பிரயோக விளக்கம் . 

இதனுள் 
வாக்கியாங்கச் சேதன விலக்கணம் , 

சொல்லிலக்கணம் , 
சொன்முடி பிலக்கணம் , 
பதப்புணர்ச்சி யிலக்கணம் , 
பொருட்புணர்ச்சி யிலக்கணம் , 

பகுபதமுடி பிலக்கணம் , 
வினைவிகற்ப விலக்கணம் , 

எழுத்திலக்கணம் 
முதலிய எண்வகை இலக்கணங்கள் 

அடங்கி யிருக்கின்றன . 


li 


#reetings to my countrymen , Tamil Students, 

for the Twentieth Century ( 1905 A.D.) 


MY DEAR FRIENDS, 


I 

HAVE heard it said by Europeans, that our Verpacular is, next 

to the Chinese , the most difficult language in the world. 
Even our own young men preparing for University Examinations 
complain that Tamil gives them more trouble than any of their other 
subjects of study. As Munshy to several Missionaries and Civil and 
Military Officers, I have had opportunities of showing to the former 
class the error of their opinion . But what is the cause of the difficulty 
with the latter ? I have no doubt that all parents are aware of it . 
When examinations were instituted and every encouragement was given 
for education , Indian parents caturally made their children study the 
English language to the neglect of their vernaculars. The conse 
quence was thatwhen the students weat up to the higher classes, they 
found the Vernacular extremely difficult in their advanced curricula 
of studies. To make the matter worse , the College Munshies in a 
majority of cases, unlike the European Professors, prove unequal to 
the task of creating an interest in the subject in the minds of the 
students. Thus it has come to happen that the difficulty of the Verna 
cular with Indian students, is mostly of their own making . I trust 
tibat with the Twentieth Century a better order of things will begin. 
I hopy, That all of you will set yourselves to study the Vernacular 
equalijawell with your other examination subjects , even in the lower 
classes. For as Tanil literature, unlike that of English is based on the 
grammar of the language, it will be difficult for you to cope wible 
advanced studies , unless you have thoroughly mastered the latter in 
the Lower Secondary and High School classes. The most important 
parts of Grammar in the earlier stages , are the analysis of sentences, 
parsing, & c., given in this book in eight sections . I have worked 
these out for your benefit. If you learn this method of treatment, 
you Want find it helpful in the stady of Tamil literature in the higher 
dlaspos. 

I pray that God may lead you , dear friends, into all knowledge 
iad wisdom , and bless youł. young lives with prosperity and succese . 

I am , My dear friends, 
Sir . TEOMAS MOUNT, 

Yours sincerely , 


24th August, 1904 . 


The Author 


iv 


INTRODUCTION 


Grammar is the study of the structure of a language and the 
functions of its parts. A pursuit of this study may be extended to the 
minutest anatomy and a correspondingly extensive morphology. The 
mental training afforded by such an application will undoubtedly be 
great. However, there is another , a more practical value of Grammar. 
The greatest anatomist cannot create a living organism : but a study 
of Grammar, not necessarily academic, but followed on suitable lines , 
enables one to make language. 

There is no lack of grammars of the academic sort in the Tamil 
language. The great need is an applied - grammar. Grainmatical 
phenomena are stadied in the classroom with just the remote interest 
that is bestowed on the laws of natural philosophy. The rules of 
Grammar are not viewed with the eye of the artist who needs their use 
constantly in the practice of his art . Herein is the vital difference 
between " English " and " Tamil " as taught in Indian schools. The 
teacher is at great pains to make his pupils assimilate every rule of 
English grammar not merely in memory but also in usage , by making 
them to construct correct expressions and to detect errors. For similar 
rules in the mother tongue , an effort of memory is all that is it ended . 
Therefore, far from any interest being creat ck in the majority of cases 
a positive distaste is engendered ; and what little is got up by compul 
sion is completely forgotten when the freedom of college life is reached . 

To remedy this defect is the object of this work . Here, Grammar is 
treated from the point of view of " composition . ” Appropriately , 
therefore, the first section is devoted to the analysis of sentences man 
adaptation of the English method . Then the relation of words the 
sentence is to be taught by means of parsing, both etymological and 
syntactical. Sometimes in unison with Grammatical form and some 
times at variance, stands the relation of ideas ; a consideration of this 
subject really belongs to the realm of logic, but is sanctioned by the 
usage of the strict grammarians. Tamil being an agglutinative langu 
age, one who would compose in it must needs learn also the rules of the 
combioation of letters and the analysis of words. In all languages 
the most valuable and yet the most intricate subject is probubly the 


I 


Verbs a masterly analysis of it is also provided . The final chapter is 
on the value of letters, for, a defective alphabet and the rule of quantity , 
instead of accent, render pronunciation , reading and writing very liable 
to errors . 

• The rules of composition and rhetoric require these sections. To 
construe aright and to compose clearly, a knowledge of analysis is 
needed ; to put the right word in the right place, parsing should be 
known ; a study of the relation of ideas is obviously indispensable ; 
words have to be studied for a proper coinmand of emphasis , stress, 
elision and extension ; a scientific knowledge of letters would prevent 
certain very common but none the less disgraceful errors in speak . 
ing and writing ; and no style worth the name can be acquired without 
a thorough knowledge of the Verb . Not the least credit is due to the 
appendix wherein the author provides certain glossaries to help 
students out of the errors of spelling and reading which they most 
often commit . 

The matter in the book is intended for the Upper Primary and the 
Lower and even the Upper Secondary classes. While any one section can 
be taught to any of these classes , the more difficult and minute portions 
of each section should be reserved for the bighest forms. Unless ased 
properly , this work of a teacher of forty -six years experience can be 
of little benefit. To anake the pupils get by rote the rules and the 
long lists ,would be to defeat entirely the object of the work . In a sub 
ject of this sort , quantity is of the least importance . The teacher should 
make a judicious selection of material and presenting it to the class, 
encourage the pupils to compose and construct and correct and analyse 
with perfect freedoni. He should rise above the feeling that he is 
teaching only Tamil and deal with the subject with the attention 
that an English professor devotes to his language. 

The neglect of Tamil has been the lament of two generations, 
but there have undoubtedly arisen in recent years signs which indicate 
a turn of the tide . If but the heads of institutions would rise to the 
occasion and bestow & personal interest and attention on the way in 
which the Vernacular part of the daily routine is carried out in their 
schools, the undoubted renaissance will be hastened and its subs 
taptial excellence ensured . 

K. T. PAUL , 


vi 


OPINIONS . 
From the Rev. N. Devasahayam , B.A., Pastor, E. L. Mission 
Charoh, Purnawakam , Madras 

I have examined Pandit Muttusawmy Piilai s llakkana Prayoga 
Vilakkam . It is a field quite new and untouched as yet by any Tamil 
Grammarian. The virgin soil is for the first time, so far as I know , 
ploughed and improved by a person who in my opinion is every way 
competent for the work. An experience of neurly half a century of 
teaching the Tamil language bas suggested to the Author new and 
original methods of imparting knowledge with ease and clearness on 
several of the abstruse portions of Tamil Grammar. This manual is 
in close touch with the systems developed in the best works on the 
English language. Therefore, its introduction in schools, is calculated 
to give an impetus to the scientific teaching of translation in the two 
languages. Besides, students who carry a blameable ignorance in the 
fundamentals of the Tamil language even up to the Senior B.A. Class 
will become scarce, if this book were well- bandled from the first up till 
the sixth form . 


From M.R.Ry. S. Anavaratha Vinayagam Pillai -Avl., M.A., Lite 
Tutor, Madras Christian College ; and a Chief Examiner in Tamil for 
the Madrus University 

Thank you very much for your copy of the “ Ilakkan Prayoga 
Vilakkam . " Although I cannot altogether conclude from a pertsal of 
the work , that it deals with a subject quite new to the Tamil Grammar 
rians, I cannot but admit that the treatment you have given the 
subject is quite new and much more scientific than what it has yet 
received at the hands of even such eminent scholars as Armuka Nara 
lar. One peouliar feature about your plan is that it is at once cleak 
and simple. I think you have with advantage applied the English 
method to the Tamil language and I trust your book will prove very 
berviceable to grown up boys who may have picked up some knowledge 
of English but at the same time may not be well grounded in Tamil 

. 
In fine, I have only to say that your book , if taught in the Lower 
Secondary and Upper Secondary forms, would produce a better gener 
ration of scholars who will take to the study of Tamil Literature. 


vi 


From Vithvaa A. S. Jagarow Mudakar, Head Tamil Pondit, 
St. Mary s College , Madras ; author of தேம்பாவணி விருத்தியுரை , 
இலக்கண சிந்தாமணி & c . &o . 


நிலைமண்டில ஆசிரியப்பா 


சந்தனப் பொதிகைச் செந்தமிழ் முனிபால் 
பைந்தமி ழியலோ ரைந்தையு மோர்ந்த 
ஆறிரு புலவருள் வீறுறு புலமை 
யல்காப் புகழ்மைசால் தொல்காப் பியமுனி 
தன்பெய ரானிறீஇத் தந்தரு ளிலக்கண 
வழிவழி யடைவே வந்தன பலவுஞ் 
சில்வகை யெழுத்திற் பல்வகைப் பொருளைத் 
திண்ணிதினுணர நுண்ணிதிற் றெரித்து 
வகுத்துக் தொகுத்தும் வகைபட விரித்துஞ் 
சூத்திர முறையா யாத்தன வதனா 
னுச்சிமேற் புலவர்கொ ணச்சினார்க் கினியமு 
முளம்பூ ரணம்பெறு மிளம்பூ ரணமு 
மானா வரைநிகர் சேனாவரையமு 
முதலிய வுரையா னுதலிய பொருடெரீஇ 
மொழித் திறத்தாய முட்டறுப் பதுவே 
யறிவார்க் கலது சிறியார்க் கரிது 
வென்னு நோக்கமே தன்னு ளுந்தலான் 
கத்திய வடிவுல கத்திய றோன்றித் 
திசையெலாம் பரவத் திசையெனுந் தொகையிற் 
பகுத்துய ராக்கிலோ பதப்பெயர்ப் புடனே 
பன்னாண் முயன்று பன்னாட் பயனாக் 
கற்றார் விருப்புற மற்றார் வியப்புற 
இலக்க ணப்பிர யோக விளக்கமென் 
பெருநூ லெழதா வேழத்திற் பொறித்தனன் 
சுரிமுகச் சங்கஞ் சொரிதரு நித்திலம் 
பொரு திரைக் கரத்தா லிருகரை கொழிக்கும் 
பூவிரி வளம்புனற் காவிரியாறு 
மதுப்புனல் விரவிப் புதுப்புனற் செவிலித் 
தாயெனப் பைங்கூழ்ச் சேயினை வளர்க்கு 
முளமகிழ் சோழ வள நாட் டணியா 
மாண்புறுந் தொண்ட மான்புதுக் கோட்டை 
யென்னு நல்லூரன் மன்னு நல்லூர 
னையந் திரிபற வருங்கலை யுணர்ந்த 
தலப்புகழ் முத்துச்சாமி நாவலனே . 


Vill 


CONTENTS - கூசிப்பத்திரம் . 


பக்கம் . 
1-11 



.. 


} 


12-31 


- 
.. 


... 


1 . வாக்கியாங்கச் சேதன விலக்கணம் 
2. சொல்லிலக்கணம் 
8. சொன்முடிபிலக்கம் 
4. பதப்புணர்ச்சி யிலக்கணம் 
5. பொருட்புணர்ச்சி யிலக்கணம் 
6 . 

பகுபதமுடி பிலக்கணம் 
7. வினைவிகற்ப விலக்கணம் 
8. எழுத்திலக்கணம் 


37-42 


42-57 


... 


* 
.. 


:: 


58-68 
68-77 


APPENDIX A .-- E . 


மொழி ) 78-82 


} 83-88 


89-95 


9 . வாக்கியாங்கச்சேதன 

பெயர்ப்பு ( For the guidance of Europeans ) 
10. எழுத்திலக்கணத்திற்கு இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு 

( For the guidance of Europeans ) 
11. வல்லினமிகும் இடங்கள், மிகாவிடங்கள் 
12. மொழிகளில் ர , ற என்னும் எழுத்துக்கள் மாறிவருவதி 

னால் உண்டாகும் பொருட்பேதங்கள் 
13. மொழிகளில் ல , ழ , ள என்னும் எழுத்துகள் மாறிவரு 

வதினால் உண்டாகும் பொருட்பேதங்கள் 
14. மொழிகளில் ன , ண என்னும் எழுத்துகள் மாறி வரு 

வதினால் உண்டாகும் பொருட்பேதங்கள் 
15. தமிழ் மொழியின் வரலாறு 


} 96-99 


99-102 


102 


103-107 


ANALYSIS . 


வாக்கியாங்கச் சேதன விலக்கணக் குறிப்பு: 


1. ஒருவன் தன் மனதிலுள்ள கருத்தை , வார்த்தைகளினால் , 
பூரணமாக வெளிப்படுத்திச் சொல்வது அல்லது எழுதுவது ஒரு 
வாக்கியமாம் . 

2. ஒரே சொல் ஒரு கருத்தைக் கொடுக்குமாயின் , ஒரு வாக் 
கியமாம் . உதாரணம் : வருகிறான் . 

3. பலபதங்கள் ஒன்றாய்ச் சேர்ந்து ஒரு கருத்தைக்கொடுக்கு 
மாயின் , ஒரு வாக்கியமாம் . ( உ - ம் ) அவன் கடவுளைத் தொழுகிறான் 
N.B .- ( a ) ஒரு வாக்கியத்தில் பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும் பிர 

தான சொற்களாம் . 
( b ) வினைச்சொல் இல்லாமல் வாக்கியம் 

ஆகாது . 


வாக்கிய வகை : 


* 


4. பிரதான வாக்கியம் அல்லது முற்று வாக்கியம் , இடை 
வாக்கியம் , தொடர்மொழிவாக்கியம் , வினையெச்சவாக்கியம் , பெய 
ரெச்சவாக்கியம் என வாக்கியம் ஐந்து வகைப்படும் . 

பிரதான வாக்கியம் : 
5. எழுவாயும் , பயனிலையும் , செயப்படுபொருள் முதலியவைக் 
ளோடு கூடியேனுங் கூடாதேனும் முடிவுபெற்று நிற்பது பிரதான 
வாக்கியமாம் . 


உதாரணம் : 
இராமன் தன் புஸ்தகத்தைக் கொண்டுவந்து , சிங்காரத்துக்குக்கொடுத் 
ரான் . கோபாலன் பள்ளிக்கூடத்துக்கு வந்தான் . 

இடைவாக்கியம் , பேயரெச்சவாக்கிய முதலிய பல வாக்கியங்கள் கலந்துள்ள 
ரக்தியங் கலப்பு வாக்கியமாம் . அதிலுள்ள முற்று வாக்கியம் பிரதான வாக்கிய மொன் 
பாம் . 


2 


6 . 


இடைவாக்கியம் : 
எழுவாய , பயனிலை முதலிய பல பதங்கள் ஒன்றாய்க்கூடி , 
பிரதான வாக்கியத்தின் பயனிலைக்கு ( பெயர்ச் சொல்லைப்போல் ) 
எழுவாயாகவாவது செயப்படுபொருளாகவாவது வரும் வாக்கியம் 
இடைவாக்கியம் என்னப்படும் . 

உதாரணம் : 
( a ) அவன் எப்படிப் பணத்தைப் போக்கடித்துக்கொண்டானென்று 
தெரியவில்லை , ( தெரியவில்லை என்னும் பயனிலைக்கு " அவன் எப்படிப் 
பணத்தைப் போக்கடித்துக் கொண்டானென்று என்னும் இடைவாக்கியம் 
" எழுவாயாக ” வந்தது ; காண்க . ) 

( 6 ) நான் வீட்டுக்குப் போகவேண்டுமென்று விரும்புகிறான் . ( விரும்பு 
கீறன் என்னும் பயனிலைக்கு நான் வீட்டுக்குப் போக வேண்டுமென்று 
என்னும் இடைவாக்கியம் “ செயப்படுபொருளாக ” வந்தது ; காண்க . ) 

தொடர்மொழி வாக்கியம் : 
7. பல பதங்கள் ஒன்றாய்க்கூடி தொழிற்பெயரையாவுது , 
முக்காலத்துக்கும் பொதுவான வினையெச்சத்தையாவது ஈற்றிலு 
டையதாய் வரும் வாக்கியம் தொடர்மொழி வாக்கியம் என்னப்படும் , 
அது பிரதான வாக்கியத்திற் குள்ளடங்கி , அதின் பயனிலைக்கு எழு 
வாயாகவாவது , செயப்படுபொருளாகவாவது நிற்கும் . 

உதாரணம் : 
( @ ) பெங்களூர் சோலைகள் ஒன்றில் காலையில் உலாவுவது தேகத்திற்குச் 
சுகங் கொடுக்கும் . (" பெங்களூர் சோலைகள் ஒன்றில் காலையில் உலாவு 
வது ” என்னும் தொழிற்பெயரை ஈற்றிலுடைய தொடர்மொழி " கொகே 
கும் ” என்னும் பயனிலைக்கு எழுவாயாக வந்தது ; காண்க .) 

( 6 ) பள்ளிக்கூடத்திற்குத் தினந்தோறும் , காலையிலும் மாலையிலும் 
வந்து படிப்பதைக் கிருஷ்ணன் விரும்புகிறான் . ( பள்ளிக்கூடத்திற்குத் 
தினந்தோறுங் காலையிலும் மாலையிலும் வந்து படிப்பதை " என்னுந்தொழிற் 
பெயரை ஈற்றிலுடைய தொடர்மொழி விரும்புகிறன் ” என்னும் பயனிலைக் 
குச் செயப்படுபொருளாக வந்தது ; காண்க .) 

( C ) இராமனுக்குப் பள்ளிக்கூடத்தில் தினந்தோறும் எழுதப் பிரியம் 
( ( இராமனுக்குப் பள்ளிக்கூடத்தில் தினந்தோறும் எழுத " என்னும் முக 
காலத்துக்கும் பொதுவான வினையெச்சத்தை ஈற்றிலுடைய தொடர்மொழி 
" பிரியம் " என்னும் பெயர்ப்பயனிலைக்கு எழுவாயாக வந்தது ; காண்க 


1 


ம் 


(d ) கடவுள் குணப்பட்ட பாவியை இரட்சிக்க விரும்புகிறார் ( " குணப் 
பட்ட பாவியை இரட்சிக்க என்னும் முக்காலத்துக்கும் பொதுவான வினை 
யெச்சத்தை ஈற்றிலுடைய தொடர்மொழி “ விரும்புகிறர் " என்னும் , பயனி 
லைக்குச் செயப்படுபொருளாக வந்தது ; காண்க . ) 
N.E. - ( a ) ஒரு வாக்கியத்திலுள்ள முக்காலத்துக்கும் பொதுவான வினையெச்சத்தை , 

அருத்தங்கெடாமல் , தொழிற்பெயராக மாற்றலாம் . அவ்வாறே தொழிற்பெய 
ரையும் முக்காலத்துக்கும் பொதுவான வினையெச்சமாக மாற்றலாம் , உதாரணம் : 
துரைசாமிக்குப் பள்ளிக்கூடத்திற்குப் போகப் பிரியம் . ( = துரைசாமிக்குப் பள் 
ளிக்கூடத்திற்குப் போகிறது " அல்லது " போவது " பிரியம் என்று மாற்றுவதி 
னால் அருத்தங் கெடவில்லை யென்றறிக .) 
( 6 ) செயப்படுபொருள் குன்றிய வினைமுற்றையுடைய வாக்கியத்திலுள்ள முக்கா 
லத்துக்கும் பொதுவான வினையெச்சம் (தனித்து வந்தாலும் அல்லது தொடர் 
மொழியாக வந்தாலும் ) பிரதான வினைமுற்றுக்கு அடைமொழியாக மாத்திரம் நிற் 
கும் . ( உ - ம் . ) ஐயாபிள்ளை தினந்தோறும் பள்ளிக்கூடத்தில் எழுத வருகிறான் . 
( " தினந்தோறும் பள்ளிக்கூடத்தில் எழுத " என்னும் முக்காலத்துக்கும் பொது 
வான வினையெச்சத்தை ஈற்றிலுடைய தொடர்மொழி " வருகிறான் " என்னு 
செயப்படுபொருள் குன்றிய வினைமுற்றுக்கு அடைமொழியாக வந்தது ; கா 

வினையெச்சவாக்கியம் : 
8. பலபதங்கள் ஒன்றாய்க்கூடி , இறந்தகால வினையெச்சத்தை 
எதிர்கால 

வினைபெச்சத்தையாவது ஈற்றிலுடையதாய் 
வரும் வாக்கியம் வினையெச்சவாக்கிய மென்னப்படும் . அது பிரதான 
வாக்கியத்திற்குள்ளடங்கி, அதன் பயனிலைக்கு அடைமொழியாக 
நிற்கும் . 

உதாரணம் : 
( a ) துருகையன் நேற்று கணியம்பாடியிலிருந்து புறப்பட்டுப் பெங்க 
ளூருக்கு வந்து வீரராகவனைப் பார்த்தான் . ( நேற்று கணியம்பாடியிலி 
ருந்து புறப்பட்டு பெங்களூருக்கு வாது ” என்னும் இறந்தகால வினையெச்ச 
வாக்கியம் " பார்த்தான் ” என்னும் பயனிலைக்கு அடைமொழியாக வந்தது ; 
காண்க . 

) 

( டூ நல்லராஜ் , பள்ளிக்கூடத்திற்குத் தினந்தோறும் வந்தால் , நன்றாய் 
எழுதுவான் . ( “ பள்ளிக்கூடத்திற்குத் தினந்தோறும் வந்தால் ” என்னும் 
எதிர்கால வினையெச்ச வாக்கியம் “ எழதுவான் என்னும் பயனிலைக்கு 
அடைமொழியாக வந்தது ; காண்க. ) 

பெயரெச்சவாக்கியம் : 
9. பல பதங்கள் ஒன்றாய்க்கூடிப் பெயரெச்சத்தை யீற்றிலு 
டையதாய் வரும் வாக்கியம் பெயரெச்சவாக்கியம் என்னப்படும் . அது 
பிரதான வாக்கியத்திற்குள்ளடங்கி , அதன் எழுவாய்க்காவது செயப் 
படுபொருளுக்காவது அடைமொழியாக நிற்கும் . 


யாவது , 


உதாரணம் : 
நன்றாய் எழுதப் படிக்கத் தெரிந்த பிள்ளைகளைச் சகலகலை வல்லவர்க 
சாகிய வித்துவானாள் ஆசீர்வதித்தார்கள் . (“ நன்றாய் எழுதப் படிக்கத் தெ 
ரிந்த " என்னும் பெயரெச்சவாக்கியம் " பிள்ளைகளை என்னுஞ் செயப்படு 
பொருளுக்கும் ; " சகலகலை வல்லவர்களாகிய ” என்னும் பெயரெச்சவர்க்கி 
யம் வித்துவான்கள் " என்னும் எழுவாய்க்கும் அடைமொழிகளாக வந்தன ; 


வாக்கியத்தின் அங்கங்கள் 
10. , 

எழுவாய் , பயனிலை , செயப்படுபொருள் , எழுவாயின் 
அடைமொழி , செயப்படுபொருளின் அடைமொழி , பயனிலையின் 
அடைமொழி ஆகிய இவ்வாறும் வாக்கியத்தின் அங்கங்களாம் . 

11. பெயரெச்சமும் , பெயருரிச்சொல்லும் , பெயரெச்சுவாக்கி 
யமும் , ஆறாம் வேற்றுமை யுருபேற்றுவருஞ் சொற்களும் எழுவாய்க் 
குஞ் செயப்படுபொருளுக்கும் அடைமொழிகளாக வரு மென்றறிக . 
M.R- (a ) ஒரு சொல் பகுபதமாய் நின்று , பெயர்ச்சொல்லின் குணத்தைக் காட்டுமா 

யின் பெயரெச்சம் " என்னப்படும் . 
(6 ) ஒரு சொல் பகாப்பதமாய் நின்று , பெயர்ச்சொல்லின் குணத்தைக் காட்டுமா 
யின் பெயருரிச்சொல் " என்னப்படும் . 

உதாரணம் : 
ஒரு பெரிய சாஸ்திரி ஒரு படித்த பெண்ணைக் கடிமணம் புரிந்தார் . இந்த வாக் 
இயத்தில் " பெரிய " என்னுங் குறிப்புப் பெயரெச்சஞ் " சாஸ்திரி " என்னும் பெயரையும் , 
படித்த " என்னுந் தெரிநிலைப் பெயரெச்சம் " பெண் " என்னும் பெயரையும் , கடி 
என்னும் உரிச்சொல் மணம் " என்னும் பெயரையுந் தழுவிகின்றன ; காண்க . ( பெரிய 
" படித்த " இவ்விரண்டு பதங்களும் பகுபதங்களென்றும் , கடி என்னும் பதம் பாரப் 
பதமென்றும் அறிக .) 

12. வினையெச்சமும் , வினையுரிச்சொல்லும் , வினையெச்சவாக்கி 
யமும் , மூன்றாம் , நான்காம் , ஐந்தாம் , ஏழாம் வேற்றுமைகளின் உரு 
பேற்றுவருஞ் சொற்களும் பயனிலைக்கு அடைமொழிகளாகவருமென் 
றறிக . 
N. B.- ( ) ஒரு சொல் பகுபதமாய் நின்று வினைச்சொல்லின் குணத்தைக் காட்டுமாயின் , 

" வினையெச்ச " மென்னப்படும் . 
( b ) ஒரு சொல் பகாப்பதமாய் நின்று , வினைச்சொல்லின் குணத்தைக் காட்டுமா 

* . " வினையுரிச்சொல் " என்னப்படும் . 


5 


உதாரணம் : 
ஒரு நரி ஒரு கோழியைப்பிடித்து , நனி ஆவலாய்த்தின்றது . இந்த வாக்கியத்தில் 
பிடித்து " என்னும் வினையெச்சந் " தின்றது " என்னும் வினையையும் , "நனி " என்னும் உரிச் 
சொல் " ஆவலாய் " என்னும் வினையையுந் தழுவி நின்றன ; காண்க . ( பிடித்து என்னும் 
பதம் பகுபதமென்றும் , " நனி " என்னும் பதம் பகாப்பதமென்றும் அறிக .) 


METHOD OF ANALYSING SENTENCES . 
வாக்கியாங்கச் சேதன விலக்கணங் கூறும் விதம் 


13 . 

ஒரு வாக்கியத்தில் , முதலாவது- பயனிலையையும் , இரண் 
டாவது - எழுவாயையும் ; மூன்றாவது - செயப்படுபொருளையும் ; நான் 
காவது- எழுவாயின் அடைமொழியையும் ; ஐந்தாவது - செயப்படு 
பொருளின் அடைமொழியையும் ; ஆறாவது- பயனிலையின் அடை 
மொழியையுங் கண்டுபிடிக்கவேண்டும் , 


N. B .- ( a ) பயனிலை - குறிப்புவினைப் பயனிலை , தெரிலிலை வினைப்புயனிலை 

யென - இருவகைப்படும் . 
( 6) குறிப்புவினைப் பயனிலை - வினைமுற்றுப்பயனிலை , பெயர்ப்பய 

னிலை , வினாப்பயனிலையென - மூவகைப்படும் . 
(் தெரிநிலை வினைப்பயனிலை - வினைமுற்றுப்பயனிலை , வினையெச் 

சப்பயனிலை , பெயரெச்சப் பயனிலையென - மூவகைப்படும் . 
பயனிலை ( பயன் + நிலை . பயன் = சொல்லுரை . நிலை = படம் 

அல்லது குணம் ) = சொல்லுரையின் குணம் . 
• (d ) எழுவாயுஞ் செயப்படுபொருளும் பெயர்ச்சொற்களாகவே இருக் 

கவேண்டும் . 


( 8 ) எழவாய் முதல் வேற்றுமையாகவே இருக்கவேண்டும் , எழு 

வாய் ( எழு + வாய் . எழு = எழுகின்ற , வாய் = இடம் ) = கருத்து 

உற்பத்தியாகும் இடம் . 
( f ) செயப்படுபொருள் இரண்டாம் வேற்றுமையாகவே இருக்க 

வேண்டும் . ( ஒரு கர்த்தா செய்யுச்தொழிலை யேற்கும் பொருளே 
செயப்படுபொருளாம் .) 


6 


14. * முதல் வேற்றுமையிலுள்ள வினாப்பெயர்களாகிய எவன் , 
எவள் , எவர் , எவர்கள் , எது , எவை , எவைகள் ; யாவன் , யாவள் , யாவர் , 
யார் , யாது , யாவை என்கிற சொற்களைப் பயனிலையோடு சேர்த்துக் 
கேள்வி கேட்டால் , மறு உத்தரவாக வருஞ் சொல் அல்லது வாக்கி 
யம் எழுவாயாம் . 

உதாரணம் : 
C இராமன் படிக்கிறான் . இந்த வாக்கியத்தில் எழுவாய் எதென்று தெரிந்து 
கொள்வதற்குப் படிக்கிறான் என்னும் பயனிலையை எவன் என்னும் வினாப்பெயரோடு 
சேர்த்து " எவன் படிக்கிறான் " என்று கேள்வி கேட்டால் , இராமன் என்று உத்தரவு 
பிறக்கும் . ஈண்டு இராமன் என்பது எழுவாயென்றறிக . 

அப்பியாசம் : 
அடியில் வரும் வாக்கியங்களிலுள்ள எழுவாய்களைக் கண்டு பிடித் 
தெழுதுக . 

நான் உபாத்தியாயரைக் கண்டேன் . கோவிந்தனுக்குக் கணக்குக் கற்பித் 
தேன் , நாங்கள் கோயிலுக்குப் போனோம் . நாளைக்கு இராமனுக்குப் புஸ்தகங் 
கொடுப்போம் . நீ உன் வகுப்பிற்குப் போகலாம் . உபாத்தியாயர் கட்டளை 
யிட்டபடி செய் . நீர் எங்கே போனீர் . என் புஸ்தகத்தைத் தாரும் . நீங்கள் 
யாரைப் பார்த்தீர்கள் . தினந்தோறும் பள்ளிக்கூடத்திற்கு வாருங்கள் . இரா 
மன் கொடுத்தான் . அவன் வருவான் . பாடம் படிக்கிறான் . இலட்சுமி 
எழுதினாள் . இவள் படிப்பாள் . உபாத்தியாயருக்குப் புஸ்தகங் கொடுத்தாள் . 
அவர் வருகிறார் . எனக்குப் பாடஞ் சொல்லிக்கொடுப்பார் . பிள்ளைகள் 
பரீட்சையில் தேறினார்கள் . அவர்கள் பணங்கொடுப்பார்கள் . பள்ளிக்கூடத் 
திற்குப் போவார்கள் . . ஆடுவந்தது . அது போகும் . அவை போயின . மாடு 
கள் தோட்டத்தில் மேய்கின்றன . 

15. இரண்டாம் வேற்றுமையிலுள்ள வினாப்பெயர்களாகிய 
எவனை, எவளை , எவரை , எவர்களை ; எதை , என்ன , எவற்றை முதலிய 
சொற்களைப் பயனிலையோடு சேர்த்துக் கேள்வி கேட்டால் , மறு உத் 
தாவாக வருஞ் சொல் அல்லது வாக்கியஞ் செயப்படுபொருளாம் . 

உதாரணம் : 
கோவிந்தன் இராமனை அடித்தான் . இந்த வாக்கியத்தில் செயப்படுபொருள் 
எதென்று தெரிந்துகொள்வதற்கு அடித்தான் என்னும் பயனிலையை எவனை என்னும் 
பெயரோடு சேர்த்து எவனை அடித்தான் " என்று கேள்வி கேட்டால் , இராமனை யென்று 
உத்தரவு பிறக்கும் . ஈண்டு இராமனை யென்பது செயப்படு பொருளென்றறிக . 

ஒரு வாக்கியத்தில் " எழுவாய் " பயனிலைக்கு முந்தியாவது பிந்தியாவது வரு 
மென்றறிக . 


7 


அப்பியாசம் , 
அடியில் வரும் வாக்கியங்களிலுள்ள செயப்படுபொருட்களைக் கண்டு 
பிடித்தெழுதுக . 

நான் ஒரு கிளிப்பிள்ளையை வளர்த்தேன் . அவருக்குக் கொடுத்தேன் 
நாங்கள் புலியைக் கண்டோம் . நாங்கள் நேற்றுச் சாப்பிட்டோம் . நீ எங்க 
ளைப் பார்க்கிறாய் . நீ கொடுத்தாய் . நீர் வேலைசெய்தீர் , பார்த்தீர் . நீங்கள் 
புஸ்தகங் கேட்டீர்கள் . நாளைக்கு அறிவீர்கள் . இராமன் தண்ணீர் குடித்தான் . 
நாளைக்குக் கொண்டு வருவான் . இலட்சுமி சமையல் செய்வாள் . தேடுவாள் . 
உபாத்தியாயர் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார் . நாளைக்குக் கேட்பார் . பிள்ளைகள் 
பாடுகிறார்கள் . பாடம் படித்தார்கள் . மாடு புல்லை மேய்கிறது . புலி கொல் 
லும் . பட்சிகள் பழந் தின்கின்றன . நரிகள் திருடும் . 

16. எப்படிப்பட்ட , எப்பேர்க்கொற்ற , எத்தனை முதலிய சொற் 
களையும் , ஆறாம் வேற்றுமை யுருபேற்றுவரும் வினாப்பெயர்களையும் , 
எழுவாயோடுஞ் செயப்படுபொருளோடுஞ் சேர்த்துக் கேள்வி கேட் 
டால் , எழுவாய்க்குஞ் செயப்பெேபாருளுக்கும் அடைமொழிக ளின்ன 
வையென வெளியாகும் . 

உதாரணம் : 
( a ) யுத்தத்தில் சாமர்த்தியமுள்ள மனிதன் கீர்த்தி பெறுவான் . இந்த வாக்கியத்தில் 
எழுவாயுடைய அடைமொழி 

ஏதென்று தெரிந்துகொள்வதற்கு மனிதன் என்னும் எழு 
வாயை எப்படிப்பட்ட என்னுஞ் சொல்லோடு சேர்த்து எப்படிப்பட்ட மனிதன் 
என்று கேள்வி கேட்டால் , " யுத்தத்தில் சாமர்த்தியமுள்ள என்று உத்தரவு பிறக்கும் . 
ஈண்டு " யுத்தத்தில் சாமர்த்தியமுள்ள என்பது எழுவாயுடைய அடைமொழி யென்றறிக. 

(ந ) படிப்பில் நன்றாய்த் தேறின பிள்ளைகளைப் பரீட்சைக்கனுப்பலாம் . இந்த வா 
கியத்தில் செயப்படுபொருளின் அடைமொழி எதென்று தெரிந்துகொள்வதற்குப் " பிள் 
ளைகளை என்னுஞ் செயப்படுபொருளை " எப்பேர்க்கொற்ற எனனுஞ் சொல்லோடு 
சேர்த்து எப்பேர்க்கொற்ற பிள்ளைகளை என்று கேள்விகேட்டால் , " படிப்பில் நன்றாய்த் 
தேறின என்று உத்தரவு பிறக்கும் . ஈண்டு படிப்பில் நன்றாய்த்தேறின " என்பது 
செயப்படுபொருளின் அடைமொழியென்றறிக . 

அப்பியாசம் : 
அடியில் வரும் வாக்கியங்களிலுள்ள எழுவாயின் அடைமொழிகள் 
செயப்படுபொருளின் அடைமொழிகள் எவையெனக் கண்டுபிடித்தெழுதுக 

கிருபைலிறைந்த கடவுள் பக்தியுள்ள மனிதரை இரட்சிக்கிறார் . அறிவுள் 
ள பிள்ளைகளை யாவரும் மதிப்பார்கள் . விவேகமுள்ள மந்திரி பிரஜைகளுக்கு 
சீர்வாதமாயிருக்கிறான் . அறிவுள்ள பிள்ளைகளையுடைய தகப்பன் நற்கீர்த்தி 
பெறுவான் . கல்வியை நேசிக்கிற உத்தமபிள்ளைகள் முதியோர்கள் வாக்கைக் 
கவனிப்பார்கள் . மலைகளில் வாசஞ்செய்யும் மனிதர்களே வல்லவர்கள் . 
ஆடு மேய்க்கும் இடையன் அவற்றின் மதுரமான பாலைக் குடிக்கிறான் . கல் 
வியில் தேர்ந்த பதினைந்து பிள்ளைகள் மேன்மையான கீர்த்திப்பதக்கம் பெற் 
றார்கள் . உண்ட வீட்டிற்கு துரோகஞ் செய்கிற மனிதனை அறிவிலுங் கல்வி 
யிலுஞ் சிறந்த பெரியோர் மதியார்கள் . பொய்பேசும் பிள்ளைகள் தண்டனை 
யடைவார்கள் . கையுங்காலுமில்லாத முடவன் மலையின்மேல் ஏறமுடியுமா ? 
காலத்தை வீணாய்க் கழிக்கிற பையன் மேன்மையடையான் . 


8 , 


எப்படி ( எவ்விதம் ,) எங்கே, எப்போது ( எப்பொழுது ,) 
எவ்வளவு , எத்தனை , என் முதலிய சொற்களையும் மூன்றாம் , நான்காம் 
ஐந்தாம் , ஏழாம் வேற்றுமைகளின் உருபேற்றுவரும் வினாப்பெயர்க 
ளையும் , பயனிலையோடு சேர்த்துக் கேள்வி கேட்டால் , பயனிலையி 
னடைமோழி யின்னதென வெளியாகும் . 

உதாரணம் : 
கோவிந்தன் பள்ளிக்கூடத்திற்கு அதிக வேகமாய் ஓடிவந்தான் . இந்த வாக்கியத் 
தில் பயனிலையின் அடைமொழி யின்னதென்று தெரிந்துகொள்வதற்கு வந்தான் என்னு 
பயனி லயை எப்படி என்னுஞ் சொல்லோடு சேர்த்து " எப்படி வந்தான் " என்று 
கேள்விகேட்டால் , அதிக வேகமாய் ஓடி " என்று உத்தரவு பிறக்கும் . ஈண்டு " அதிக 
வேகமாய் ஓடி " என்பது பயனிலையின் அடைமொழியென்றறிக . 

அப்பியாசம்: 
அடியில் வரும் வாக்கியங்களிலுள்ள பயனிலையின் அடைமொழிகளைக் 
கண்டுபிடித்தெழுதுக. 

ஒரு பையன் சீக்கிரமாய் ஓடிவந்தான் . வெகு ஜனங்கள் இராமன் வீட் 
டில் நேற்றுக் காலையில் வந்திருந்தபோது , கிருஷ்ணன் பசுமாட்டை அவிழ் 
த்து மெதுவாய் ஓட்டிக்கொண்டு போனான் . பிள்ளைகள் தங்கள் வீட்டிலிருந்து 
சந்தோஷமாய்ப் புறப்பட்டுப் பள்ளிக்கூடத்திற்கு வருகிறார்கள் . கோபாலன் 
தன் பாடங்களை வீட்டிலேயே நன்றாய்ப் படித்துக்கொண்டு பள்ளிக்கூடத் 
திற்குப் போவதினால் , நாளுக்குகான் விர்த் தியடைகிறான் . சகல மாணாக்கருக் 
தங்கள் உபாத்தியாயர் சொல்லுகிற நீதி மொழிப்படிக் கிரமமாய் நடக்க 
வேண்டும் . கோபாலன் கிருஷ்ணனுக்குப் பன்னிரண்டு ரூபாய் வேவரி 
லிருந்து நேற்றுத் தபால் மார்க்கமாய் அனுப்பிவைத்தான் . ஒரு நாள் கோ 
பாலன் என்னப்பட்ட ஒரு சிறுவன் தன் வீட்டில் ஒரு பூனையுடன் விளையாடி , 
நேரத்தைப் போக்கினான். காட்டில் வாசஞ்செய்யுஞ் சிங்கந் தனக்குப் 
வந்தபோது எதற்கும் பயப்படாமல் எதிரில் அகப்படும் மிருகங்களை அடித் 
துத் தின்னும் கல்வியிலும் நாகரீகத்திலும் மேன்மைபெற்ற பிரிட்டிஷ்காரர் 
செல்வம் நிறைந்த இந்து தேசத்தை யாவரும் மகிழ்ந்து போற்றும்படி மிகச் 
சாமர்த்தியமாக ஆண்டு வருகிறார்கள் மரஞ்செடியடர்ந்த சோலைகளில் 
காலையிலும் மாலையிலும் உலாவினால் தேகத்திற்குச் சுகம் நாளுக்குநாள் 
உண்டாகும் . நாயள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் படிக்கிறார்களென்று இன்ஸ் 
பெக்டர் சந்தோஷமாய் என்னிடத்தில் சொன்னார் . கானகத்தில் வாசஞ் 
செய்யும் மான்களுக்கு அநேகஞ் சத்துருக்களிருப்பதினால் , அவற்றினின்று 
தப்பித்துக்கொள்ளும் பொருட்டு மான்கள் அதிகவேகமாய் ஓடவேண்டும் . 
இக்லோர் திலும் ,ஐரோப்பாக்கண்டத்து நாகெளிலும் உழவர்கள் சிவம் 
உழுவதற்காக எருதுகளுக்குப் பிரதியாகக் குதிரைகளை உபயோகிக்கிறார்கள் . 
காடியை எவரேனும் எதிர்த்தால் , அது பின்னங்கால் இரண்டாலு மெழுந்து 
என்று, எதிரியைத் தன் மார்போடு இருகத் தழுவி , அவன் எலும்புகளை 
முறிந்து விடுகின்றது . காப்பிக்கொட்டைகள் வெயிலில் உலர்த்தப்பட்டுக் 
கோணிகளிற் போட்டுக் கட்டி , விற்பனைக்காகப் பிறதேசக்களுக்கு ஏற்றுமதி 
செய்யக் கடற்றுறை பட்டணங்களுக்கு அனுப்பப்படும் . 

வினையெச்சம் , பெயரெச்சம் , தொழிற்பெயர் முதலிய பெயர்களின் அலக 
மொழிகளைப் பயனிலைக்குக் கூறிய 
வேண்டுமென்றறிக . 


வாக்கியாங்கச் 
சேதன 
விலக்கணத்திற்கு 
உதாரணம் 
: 


லங்கைக் 
கதிபதியாயிருந்த 
விராவணனை 
வானரச் 
சேனைகளைக் 
கொண்டு 
ஜயித்த 
விராமர் 
, 
நூறுயோசனை 
சாமுள்ள 
சமுத்திரத்தை 
யொரு 
முகூர்த்தத்திற் 
றாண்டிய 
வனுமாரை 
, 
சகலத் 
தளக்கர்த்தர்களுந் 
தங்கடங்கள் 
சா 
பங்களைச் 
சொல்லிக்கொண்டிருந்தபோது 
, 
அன்போடு 
பார்த்தார் 
. 

Translation 
: 
- 
Whena 
ll 
the 
military 
chiefs 
wire 
recourting 
their 
several 
exploits 
, 
Rama 
, 
who 
, 
with 
the 
help 
of 
monkey 
regin ents 
, 
had 
conquered 
Ravana 
, 
the 
king 
of 
Coylon 
, 
looked 
graciously 
on 
Adomar 
who 
within 
an 
hour 
and 
a 
half 
bad 
jamped 
over 
the 
ocean 
800 
miles 
wide 
. 


எழுவாயின் 
அடைமொழி 
. 

Adjfanct,tabject. 


எழுவாய். Subject. 


செயப்படுபொருளின் 

அடைமொழி 
. 
Adjunct 
, 
Object 
. 


செயப்படு பொருள 
. 
Object 
. 
. 


பயனிலையின் 

அடைமொழி. 
Extension,Predicate. 


பயனிலை 
. 
Predicate. 


இலங்கைக்கதிபதியா யிருந்தவிராவணனை வானரச்சேனைகளைக் 
கொண்டு 
ஜயித்த 


ஏறுயோசனை 
விஸ்தா 

சகலத்தளககர்த்தர்களு 
ரமுள்ள 
சமுத்திரத்தை இராமர் 

ந்தங்கடங்கள் 
சாமார்த 

அனுமாரை 
தியங்களைச் 
சொல்லிக் 
யொரு 
முகூர்த்தத்திற் 
றாண்டிய 

கொண்டிருந்தபோது 
, 

அன்போடு 


பார்த்தார் 


( 
இராமர் 
) 


இலங்கைக்க 
திபதியா 
இராவணனை 


வானரசேனைகளைக் 


யிருந்த 


கொண் 


( 
எச்சப்பயனிலை 
) 

ஆயித்த 
( 
வர் 
) 


( 
அனுமார் 
) 
நூறுயோசனை 
விஸ்தா 

சமுத்திரத்தை 
ஒரு 
முகூர்த்தத்தில் 
ரமுள்ள 


( 
எச்சப்பயனிலை 
) 
தாண்டிய 
( 
வர் 
) 
எச்சப்பயனிலை 
) 
சொல்லிக்கொண் டிருக்க 
( 
வர்கள் 
) 


சாமர்த்தியங் 


தங்கள் 
தங்கள் 


ர்களும் 


( 
அப் 
) 
போது 


10 


8 . 


அப்பியாசம் . A. 
எழுவாய்க்கேற்ற பயனிலையைக் கூட்டிச் சிறுவாக்கியமாக்குக : 
1. பசுக்கள் பால் - 

7. கல்விக்குக் கரை --- 
2. குயவன் கலங்கள் 

8. ஒளிமுன் இருள் 
3. பறவை முட்டை 

9. கடிகாரங் காலம் 
4. சந்திரன் பகலில் 

10. பொய் மெய்யை . 
5. மலர்கள் வாசனை 

11. கடவுள் சர்வமும் 
6. மூடர் மூடரை . 

12 

கல்வி அறிவை 

அப்பியாசம் . B. 
பயனிலைகளுக்கேற்ற எழுவாய்களைக் கூட்டி யெழுதுக : 
1 . கனைக்கிறது 

7 ஓடுகிறது 
2 . கத்துகிறது 

பாய்கிறது 
3 . கர்ஜிக்கிறது 

9 . துள்ளுகிறது 
முக்காரம் போடுகிறது 

10 . 
அலறுகின்றது 

11 . 

பாடுகிறது 
சீறுகிறது 

12 . 

நீந்துகிறது 

அப்பியாசம் . C. 
அடியில் வரும் வாக்கியங்களிற் குறைவுபட்டு நிற்கின்ற செயப்படுபொ 
ரன்களைக் கூட்டி யெழுதுக : 
1. புலி -மேயுமா 

7. 

எலிகள்-- கடிக்கும் 
2. சோறு தீர்க்கும் 

8. ஒநாய் 

தேடும் 
3. நித்திரை தீர்க்கும் 

9 . 

செய்யும் 
4. தேனீ. சேர்க்கிறது 

10. கல்வி 

தரும் 
5. மரணம் விடாது 

11. காற்று அவிக்கும் 
6. நெருப்பு - எ 
- எரிக்கும் 

12 . 

-தீர்க்கிறது 
அப்பியாசம் , D. 


பறக்கிறது 


ง 


5 . 


6 . 


பணம் 


தண்ணீர் 


5. நீ 


அடியில் வருகிற வாக்கியங்களில் கீற்றுள்ள இடங்களில் தக்க பெயர்ப் 
பயனிலைகளைக் கூட்டுக : 
1. இவன் என் --- 

7. பாம்பு நகரும் - 
2. அது எங்களுடைய - 

8. கோழி பறவாத 
3. நான் உன்- 

9. கல்வி சிறந்த 
4. அவன் நமக்கு - 

10. உடல் அழிகிறது 
என் 

11. கல்வி குறையாத 
6. மயில் அழகான --- 

12. பாவம் பொல்லாத - 

அப்பியாசம் . E. 
கீற்றுள்ள இடத்தில் ஏற்ற சொற்களைக் கூட்டி வாக்கியத்தை முடி - 
1. அவன் தேவதூதனைக்கண் 

7. அவன் எதைக்காண -- 
2 , என் மகன் படியாமல் -- 

8. நீ என்ன செய்ய 
3. மழை பெய்யாவிட்டால் 

9. இந்தக்கட்டி பெருத்தால் 
4. பூரீசெடிகள் தண்ணீரில்லாமல் 

10. நீ இப்போது இங்கே வா --- 
நான் குதிரைமேலிருந்து விழுந்து 11 . கண்டதைத் தின்னால் 
என்னக்கு மிஞ்சி உண்டால் --- 12. நீ நன்றாய்ப் படித்தால் 

--- 


11 


அப்பியாசம் . F. 
அடியில் வரும் 24- வாக்கியங்களுக்கும் வாக்கியாங்கச் சேதன விலக்க 
ணங் கூறுக : 

ஒரு குலமகன் வளர்த்த மயிலொன்று வீம்புக்காகத் தன் மேனியழகை 
காட்ட மிகவும் விரும்பியது . இலக்ஷமியினாவு தடித்திருப்பதினா லெதைய 
நன்றாயுச்சரியாள் . குருடர்களுக்குங் கூட எழுத்தைக் கற்பிக்கலாமென்று 
ஞானலக்ஷமி தனலக்ஷ்மியுடன் சொன்னாள் . குடிமிப்பைய னொருவன் 
ருப்புலக்கையோடு பையச் சென்றந்தக் குதிரைக்காலை யொடித்துவிட்டது 
நடவாக்கு திரையென்று பலபேர் முன்சொல்லி வடகிழக்குப் பக்கந் தன்றாய் 
கையைப் பிடித்துக்கொண்டு போனான் . அவனம்மண் ணன்றென்றவ்வளவு 
பேச்சுமாத்திரஞ் சொன்னதற்கென்ன கொடுக்கலாமென்றரசுகை போன்றவர் 
தாயம்மாளைக் கேட்டார் . இராப்பகன் மழை சள சள வென்று மேலும் 
மேலும் பெய்தாலும் எரிகொள்ளி போன்ற சூரியனிலிருந் துண்டாகுங் காந் 
கையானது தரையை வரவரக் காயவைக்கிறதை ஓ ! கருங்குழலே நீ பாராய் 
புவியினன்மை செய்பவன் யார் அதனால ரசனுக்கு மனவருத்த முண்டாகித் 
தன்னரசை மந்திரிகளிடத் தொப்புவித்துத் தன் மனைவிகளோடு வெளிப் 
பட்டொரு முனிவரிடத்துச் சென்று வணங்கித் தன் மனக்குறையை சொல் 
லிக்கொள்ள வம்முனிவர் கேட்டு விசனப்பட்டுப் பயப்படாதே யென்றாசீர் 
தித்தார் . நான் போனவருஷத்திலைம்பது மைலொரே நாளினடந்தேன் 
ரட்சணிய மூர்த்தியைப் பின்பற்றி நடக்கும் மனிதனிரண்டா மரணமடை 
யாமன் மோக்ஷஞ் சேருவான் . கம்மாட்டானாலேயே செய்யப்படும் ./ . சென் 
னைப்பட்டணத்திற்றான் றொழிலாளிகளுக்குக் குறைவில்லை. அரசமாநகால்லி 
ராஜாவென்பவர் தம் பௌத்திரனாகிய தனராஜாவை நோக்கித் தம்முடைய 
முன்னோர்களின் பட்டணம் வாணியம்பாடியென்று புதுக்கோட்டை முத் 
சாமி ஐயர் முன்னிலையிற் செப்பினார் , குஞ்ச ரமென்ப தியானை . நன்மைய 

டக்கிற மனிதனப்படியே யெப்பொழுது நடவாமலிருந்தா னீங்காத துன் 
பத்தையடைவான் . நகரேயனாகிய இரட்சணிய மூர்த்தியைக் குறித்துச் 
சொல்லும் புஸ்தகமே பெருமையுடையது . கண்ணில்லாத விருத்தாப்பியனை 
மெல்ல நடக்கச் செய்தாலிடறிவிழான் . மகனே எனத் தகப்பனையன்றி 
வேறொருவனும் அழைக்கான் . கல்லாத மனிதன் சாஸ்திரத்தைப் படிப்பிக் 
கான் . தீமையினடவாயாக. நன்மையைச் செய்மின் . தீமையைச் செய்யன் 
மின் . இவ்வுலகின் வாழ்வியாருக்கு விற்காது . அரசன் கடிமாலைஞடி நனி 
களித்தான் . 

N.B .-- An English version of this Section on Tamil 
Analysis will be found in Appendix A. 


. 


12 


Notes on Parts of Speech 

சொல்லிலக்கணக் குறிப்பு . 


பெயர்ச்சொல் --Noun . 
NOINS IN TAMIL WITH THEIR EQUIVALENTS 

IN ENGLISH . 

; 
( சிறப்பு ) - கந்தன் ; Proper Noun- Kunthen , name of 


a man . 


1 


பொருளடியாகப் பிறந்த பெயா - வில்லி ; Common Nour - archer . 
3. 1| இடப்பெயர் ( பொது ) - தேசம் ; Common Noun - Country . 

,, (சிறப்பு ) - தஞ்சாவூர் , Proper Nour - Tanjore . 
இடமடியாகப்பிறந்தபெயா - ( பொது ) ஊரான் ; Common Noun - 

villager.. 

(சிறப்பு ) - பங்காளத்தான் ; Proper Noun - Bengali . 
5. நாலப்பெயர் ( பொது ) -வருஷம் ; Counmon Noun - year. 

. ( சிறப்பு ) - பிரபவ ; Proper Nour - Prabava , the name 


of a year . 


,, - நேற்று ; Adverb of Time - yesterday . . 
. 
காலமடியாகப்பிறந்தபெயர் (சிறப்பு ) - அமாவாசை ; Proper Noun 

Anmavasai ( = New - moon ), name of a man . 
1. மானைப்பெயா - கால் ; Common Noun - leg . 
18. இனையடியாகப் பிறந்தபெயர் - தருடன் ; C. Noun - blind - Mal , 
கணப்பெயர் அல்லது பண்புப்பெயா - நன்மை ; Abstract Nouns 

goodness. 
கண்ணப்பண்புப்பெயர் - வெண்மை; Abstract Noun -- whiteness , 
ப வடிவுப்பண்புப்பெயர் - உயரம் ; Abstract Noun - height . 

ண்புப்பெயர் - இனிப்பு ; Abstract Noun -sweethess . 
என்னவள்வைப்பண்புப்பெயர் --- இரண்டு ; Cardinal Definite 

Numeral Adjective - two. 
-பத்தாவது ; Ordinal Definite Numeral adjeeties 

teath . 


14. இத்தலளவைப்பண்புப்பெயர் - வீசை ; Common Noty --vies 

the name of an Indian weight. 
15. முகத்தலளவைப்பண்புப்பெயர் --மாக்கால் ; , C. Nque -- manlal 

he name of an Indian measure . 
16. நீட்டலளவைப்பண்புப்பெயர்- அங்குலம் , கெஜம் ; Common Nour 

- inch , yard . 
17. பண்படியாகப்பிறந்தபெயர் -- கரியன் ; An adjective and a Com . 

mon Noun put together - black - man . 
18. ) முதனிலைத் தொழிற்பெயர் - பூட்டு ; Common Noun - lock . 
19 , முதனிலைபெறாத தொழிற்பெயர் - சண்டை ; Common Na 

fight, war & c. 
20. 3 முதனிலை திரிந்ததொழிற்பெயர் - பாடு ; Common Noun - laboth 

trouble & c. 
21.) காலங்காட்டுந்தொழிற்பெயர்- படிக்கிறது ; Participial Neur 

reading . 
22. காலக்காட்டாததொழிற்பெயர் ( அல்லது ) மூக்காலத்துக்கும் பொடி 

வான தொழிற்பெயர் - படித்தல் ; Participial News 

--reading. 
28. தொழிலடியாகப்பிறந்தபெயா ( அல்லது ) பால்காட்டும் தொழிற்பெயர் 

--ஓதுவான் ; உழவான் ; Common Noun - reader 

farmer . 
24. வினையாலணையும் பெயர் ( அல்லது ) பாலையுங்காலத்தையுங்காட்டுந்தென் 

ழிற்பெயர் -- ஒகிேறவன் ; Common Noun - runner 
25. முறைப்பெயர் - தந்தை , தாய் ; Common Noun -- father , mother 
26. ஆகுபெயர்- வெற்றிலை நட்டான் ; Synecdoche - he plasted that 

betel -leaf. 
ஊரடங்கிற்று ; Metonymy -- the town became calm . 

தாமரைபோன்ற பாதம் ; Simile - the lotus- like fee 
27. தனமைப்பெயர்-- நான் ; First Personal Pronoun - 1 , 
28 , முன்னிலைப்பெயர்- ; Second Personal Protoan - yot , 
19. படர்க்கைப் பெயர் - அவன் ; Third Personal Pronoun 
80. சுட்டுப்பெயர் அல்லது சுட்டடியாகப்பிறந்தபெயர்ட்டுவள் - 

astrative Pronoun and a Common Noun . 
togetbermuathis -woman . 


14 தோலாவைப்பண்புப்பெயர் - வீசை ; Common Noty --vs 

the name of an Indian weight. 
15. முகத்தலாவைப்பண்புப்பெயர் --மாக்கால் ; , C. Neur - manalkal 

he nane of an Indian Weasure . 
16. நீட்டலளவைப்பண்புப்பெயர் -- அங்குலம் , கெஜம் ; Common Nour 

- inch , yard . 
17. பண்படியாகப்பிறந்தபெயர் - கரியன் ; An adjective and a Com . 

mon Noun put together - black - man ,. 
18. ) முதனிலைத் தொழிற்பெயர் -- பூட்டு ; Common Noun - lock . 
19 , முதனிலைபெறாத தொழிற்பெயர் - சண்டை ; Cominon Na 

fight, war & c. 
20. 3 முதனிலை திரிந்ததொழிற்பெயர் - பாடு ; Common Noun - labose 

trouble & c . 
21.) காலங்காட்டுத்தொழிற்பெயர்-- படிக்கிறது ; Participial Neux --- 

reading . 
22. காலக்காட்டாததொழிற்பெயர் ( அல்லது ) மூக்காலத்துக்கும் பொது 

வான தொழிற்பெயர் - படித்தல் ; Participial News 

-reading . 
28. தொழிலடியாகப்பிறந்தபெயா ( அல்லது ) பால்காட்டுத் தொழிற்பெயர் 

--ஓதுவான் ) உழவான் ; Common Noun- reader 

farmer . 
24. வினையாலணையும் பெயர் ( அல்லது ) பாலையுங்காலத்தையுங்காட்டுந்தென் 

ழிற்பெயர்-- ஒகிேறவன் ; Common Noun - runner 
25. முறைப்பெயர் - தந்தை , தாய் ; Common Noun -- father , mother 
26. ஆகுபெயர் - வெற்றிலை நட்டான் ; Synecdoche - he plasted thu 

betel - leaf . 
ஊாடங்கிற்று ; Metonymy - the town became catar . 

தாமரைபோன்ற பாதம் ; Simile - the lotus -like fee 
27. தனமைப்பெயர்- நான் ; First Personal Prototr - 1 . 
28. முன்னிலைப்பெயர் - நீ ; Second Personal Pronoun - Votil. 
19. படர்க்கைப் பெயர்-- அவன் ; Third Personal Pronous -- he . 
80. சுட்டுப்பெயர் அல்லது சுட்டடியாகப்பிறந்தபெயர்ட்டுவன் . AA 

Mitrative ProUour and A CommoNam 
together this woman . 


15 


(6 ) Personification . Objects of the lower order are sometimes spoken of, when 
personified, as Masculine or Feminine like the objects of the higher order, -as in 
IEnglish . 

4 இடம் (Person ) . The same as in English . 

5. CauØ QUARLD (Declension ). In the Declension of Nouns , there 
are eight cases in Tamil . Of these , the 1st is the Nominative, 
2ud the Accusative , 6th the Possessive and the 8th the Vocative. 
Of the other four , the 4th gives a Dative significance , and the 
3rd , 5thi and the 7th are the ablatives of instrumental connection , 
of remotion and of location respectively . The suffixes of these 20 
four cases are equal in meaning to the Prepositions in English , 


ist or the Nominative Case - முதல் வேற்றுமை . 
6. The particles connected with the First case are . - உனவன் 
ஆனவள் , ஆனவர் , ஆனவர்கள் , ஆனது , ஆனவை , ஆனவைகள் ; என்பவன் 
என்பவள் , என்பவர், என்பவர்கள் , என்பது , என்பவை என்பவைகள் . இவ் 
வுருபுகளின்றியும் முதல்வேற்றுமையில் பெயர்ச்சொற்கள் வருவதுண்டு , (உ - ம் ) 
கிறிஸ்துவானவர் மூன்றாம் நாள் உயிரோடெழுந்தார் , or கிறிஸ்து மூன்றாம் 
கான் உயிரோடெழுந்தார் . 


2nd or the Accusative Case . - இரண்டாம் வேற்றுமை . 


7. The particle connected with the second case is : - ஐ . 
டைக்கட்டினான் . He builta house . 


3rd or the Instrumental case . - மன்றம் வேற்றுமை , 


are : 


8. The particles connected with the third case 
D )ஆன் , ஒரு Or ஒரு , உடன் , கொண்டு Or மூலமாய் . * 

ஆல் or " ஆன் 
க . - கடவுளால் உலகமுண்டாயிற்று - The world war on 

by God , 


16 
15. - என்னால் அவனுக்கு வேலை கிடைத்தது - Hegot the motk 

Wrough me 
6. -- அவன் கத்தியால் அதை வெட்டினான் - He cut i w 2 

knife. 
a . - அவனால் பெங்களூருக்குப் போனேன் - I went to Banga - 

lore because of him . 
6. - மண்ணாலாகிய குடம் - Pat made of clay . 

" ஒடு or 

" ஒடு 
அவனோடு வந்தேன் - I came with him . 

" உடன் 
அவனுடன் வந்தேன் - I came along with him . 

" கொண்டு " or " மூலமாய் 
அவனைக் கொண்டு அதை முடித்தேன் - I finishedit through him . 


4th of the Dative cast.net srch Ceau BANCARLOS 

The particles connected with the 4th case are : -- த ; ஆக 
Pars or என்ற ; நிமித்தம் or பொருட்டு ; ஓட்டு ; பற்றி ; குறித்து . 

" து 
- தரித்திரருக்குப் பிச்சை கொடுத்தான் - He gaye alms to 


the poor . 


- வேதத்திற்கு விரோதமான காரியம் - This is against ( to ) 

the Scripture. 
6 - புஸ்தகத்திற்கு வந்தான்-- He came for the book . 

ஆக " " ஓசரம் " or " என்று " 
- எனக்காகச் செய்தான் - He did it for me . 


இல் அவனுக்கு வேலை கிடைத்தது . -- nate samay mean throgam 
quid iew for . Italy be either rendered others 
He got the work through me (le througt mga 

வேலை வாங்கிக் கொடுத்தேன் . 


my relationshte , with 


17 


N. B.-" ஓசரம் " is a corrupt form of பசாம் , meaning 

obligation , 

- அவன் மகனுக்காக ஊரைவிட்டான் - He left the place or 
the sake of his son . 

நிமித்தம் " or " பொருட்டு 
என்னிமித்தம் வந்தான் - He came on accoung me . 


இட்டு 


என்னையிட்டு வந்தான் - He came because of me . 


" பற்றி " 


a.- என்னைப்பற்றிப் பேசினான்-- He spoke of ne . 
b . - என்னைப்பற்றிப் பாடினான் - He sang about me . 

குறித்து 
a .- என்னைக் குறித்துப் பேசினான் - He spoke about me . 
b.- என்னைக்குறித்துப் பாடினான்-- He sang adorf me. 
N.B .-- பற்றி and குறித்து are interchangeable, 


5th or the ablative of remotion . -- ஐந்தாம் வேற்றுமை . 
10. The particles connected with the 5th case are: 
ன் , நின்று or இருந்து ; காட்டிலும் , பார்க்கிலும் , வீட , இலும் Or 

ல் 
a.- காக்தையிற்கரிது களம்பழம்- Kalam fruit is darker than 


crow . 


கல்வியிற் பெரியன் கம்பன் - Kamban is accountederal 
from his learning. 

ஒன் 
. - மலையின் வீழருவி - The stream that flows JTM H 

mountain . 
b.- மதுரையின் வடக்குச் சிதம்பரம் - Chithambaram is tai 
Motth of Madura . 

Or " இருந்து " 
வேரினின்று போஜன்-- He went fror the village 

8 


18 


காட்டிலும் , பார்க்கிலும் , விட , இலும் , or இனும் , " 
அவனைக் காட்டிலும் நான் கெட்டிக்காரன்- I am cleverer 

than he . 


6th or the Geniuive OT POSSESSIve Case. - ஆறம் வேற்றுமை . 


11. The particles connected with the 6th case are : அது , 
இது , அ or உடைய . 
N.B. - அது , ஆது என்னும் உருபுகள் ஒருமையிலும் , அ என்னும் உருபு 

பன்மையிலும் , உடைய என்னுஞ் சொல்லுருபு இவ்விரண்டிலும் 
வரும் . 


உதாரணம் : 


( a ) இராமனது or உடைய ) புஸ்தகம் . 
( b ) மனிதர்கள் நோக்கம் or மனிதர்களுடைய நோக்கம் . 


7th or the ablative of location . - ஏழாம் வேற்றுமை 
12. The particles connected with the 7th case are : 
இல் , கண் , கால் , அகம் , புறம் , உள் , கீழ் , மேல் , முன் , பின் , சார் , 
அயல் , புடை , திசை , தேம் , தலை , இடை , கடை , வலம் , இடம் , உழை , உழி , 
உளி , வயின் , வாய் , பால் , முதல் , பாடு , அளை , வழி , தோறும் , மிசை , மாடு , 
மீது , இடத்தில் , அண்டை , கிட்ட , பக்கல் , பக்கம் , பாங்கர் , முகம் , இன் . 

உதாரணம் , 
இல் - பெங்களூரிலிருந்தான்- He was in Bangalore . 
கண்- விரலின்கண் விளக்குகின்றது மோதிரம்- The ring glitters om 

the finger . 
கால் வர்க்கால் விவந்த பொதும்பர் --The grove grown in the / licts 

nity of the village. 
அகம் -- பயன் சாராச்சொல் பல்லாரகத்துண்டு- Useless talk is with / many,, 
பறம் - ஊர்ப்புறம் இருந்தான் - He was by ( by the side of or meer , 

the village. 
உன் பட்டுக்குள்ளிருந்தான் - He was in the house , 


19 


கழ - மரத்தின் கீழ் இருந்தான் - He was under the tree . 
மேல் - மலைமேல் இருந்தான் - He was om the mountain . 
ழன் - அவன் என் முன் வரட்டும் - Let him come before ( to ) me . 
பின் - காதலிபின் சென்றது கருத்து- ( His ) thoughts were afler ( his) 

lover . 
சார் - காட்டுச்சார் ஒடுக் குறுமுயால்- The hare that runs in the 

jungle . 
அயல் - ஊரயல் இருந்தான் - He was by (by the side of or wear ) the 

village . 
புடை - எயிற்புடையின்றான் - He stood on the rampart . 
திரை - தேர் திசை யிருந்தான் - He was om ( or in ) the car . 
தேம்- தோழிக் குரியவை கோடாய் தேத்து- All the requisites neces 

sary for the inaid are with or in the hands of the hand 

maid (nurse- maid ). 
தலை - வலைத்தலை மானன்ன நோக்கியர் - They looked ( bewildered ) 

like a deer ( caught) in the net . 
நடை - நல்லாரிடை புக்கு - Going into the sociely of good men . 
கடை 
டை - வேலின் கடைமணி போற்றிண்ணியான் - One who is as strong 

as the diamond set in the spear. 
வலம் - கைவலத்துள்ளது கொடுக்கும் - He would give whatever he 

has in his llaud . 
ஓடம் - அவனிடம் போனேன் - I Weut to him . 
உழை - அவனுழை வந்தேன் - I came to him . 
உழி- அவலூருழி சென்றான்- He went to the village. 
உளி - குயில்சேர் குளிர்காவுளி சேர்புரையும் - Going and living in the 

cool grove frequented by the cuckoo 
ல்பின் - அவர்வயின் செல்லாதே - Don t go to them . 
வாய் - குரைகடல்வாய் அமுதென்கோ - May I say it to be the nectar 

( that comes out) from ( or is found in ) the sea that roars. 
பால்ட் என்பாலிருந்தான் - He was with me . 
முதல - சுரன் முதல்வந்த வரன் மாய்மாலை --The awe- inspiring twilight 

that set over the wilderness. 


20 


பாரு - நம்பாடணையாத நாள் -The day that does not agree with US . 
அனை - கல்லளைச் சுனைநீர்-- The spring- water ( that pores it ) from a 

rock . 
வழி - வின்றதோர் நறவேங்கை விழல்வழி யசைந்தன்ன- As if it shook 

under the shade of the vanga tree which was standing 

all fragrant. 
தோறும்- மனைதோறும் மக்களுளர் --There are peopld at every house. 
மீசை - நீதிமான் நிலமிசை நீடுவாழ்வான் - The righteous man will live 

long in the world . 
மாடு - அரசன்மாட்டு அவன் புகழ் அடையான் - He will not be prained 

before ( or in the presence of or in the service of ) a king . 
மீது- மலையின் மீது இருந்தான் 

- He was on the mountain . 
உடத்தில் - அவனிடத்திலிருக்கிறது - It is with him . 
அண்டை - அவனண்டை பணமுண்டு - There is money with him . 
கீட்ட - அவன் கிட்டப் பேசுவது நியாயமல்ல - It is not right to talk 

with him . 
பக்கல் - முனுசாமிபக்கல் துரைசாமி யுட்கார்ந்தான்-- Durasawmy sat by 

the side of Munisawmy. 
பக்கம் கணவன்பக்கம் எல்லாப்பொருளுஞ் சேர்ந்தன- Everything 

went to the husband . 
மாங்கர் - அரசன் காட்டுப்பாங்கர் சென்று வேட்டையாடினான் - Theking 

went to the forest and hunted . 
முகம் - போர்முகஞ்சென்றான்- He went to the battle field . 
- வானுலகின் இலது வேறிடமுண்டோ - Could anything that is 

not in heaven be found elsewhere, 
N. B. These suffixes or rather affixed words give a sense 
of location to the foregoing word . Of these 42 suffixes only 14 
( இல் , புறம் , உள் , இழ் , மேல் , முன் , பின் , இடம் , தோறும் , இடத்தில் , 
அண்டை , சிட்ட , பக்கல் ard பக்கம் ) - are of use in the ordinary 
prose (whether spoket or written ). Others find a place iu poetry 
and in poetic prose. 


8th or the Vocative Case.- 

எட்டாம் வேற்றுமை , 
18 . The particles connected with the 8th case me 
ஈ..ய் . 


ம 


21 


உதாரணம் . 


4 


( 4 ) -அண்ணா ; ( b ) ---- தம்பீ ; ( c ) --தம்பூ : ( d ) --- அண்னே ; 
( e ) அப்பாவோ ; ( f ) ஆய் - நங்காய் . 


AMBIGUOUS CASE - TERMINATIONS . 


பொருண்மயக்கம் , 


பொருண்மயக்கமாவது ஒரு வேற்றுமைப் பொருள் மற்றொரு வேற்று 
மை யுருபோடு தருதியாய் வருவதாம் . 


அவை வருமாறு : 
Tire OARD - வினைமுதற்பொருள் எழுவாயுருபு மூன்றனுருபுகளோ 
ன்றிச் சிறுபான்மை நான்கனுருப்பு ஆறனுருபுகளோடும் வரும் ; உதாரணம் : 

Ist Case : அவர் செய்தார் - He did . 
3rd Case : அவராற் செய்யத்தகும் அக்காரியம் --- By him it 

becometh to te tone , that thing ; for , அவர் செய்யத் 

தகும் அக்காரியம் - It becometh him to do that . 
4th Case : அவருக்குச் செய்யத்தகும் அக்காரியம் - To him is be 

coming the doing of that ; for , அவர் செய்யத்தகும் 

அக்காரியம் -It becometk him to do that . 
6th Case : அவரது வரவு - His coming; for , அவர் ( வந்த , வருகிற 

வரும் ) வரவு - The advent of his coming . 


sooona Guna . - செயப்படுபொருள் இரண்டனுரு போடன்றிச் சிறுபா 
பான்மை எழுவாய் வேற்றுமை யுருபுமுதல் ஏழாம்வேற்றுமை யுருபு ஈரும் , 
நபாள் எல்லாவற்றோடும் வரும் . 

உதாரணம் : 
2nd Case : சோற்றையட்டான்- He cooked the rice ( = சோற ). 
1st Care : சோறடப்பட்டது - The rice was cooked ; for , சோற் 

by own handelt He cooked the rice ( = Or6m ). 


22 


3rd Cases அரிசியாற் சோறாக்கினான்- He cooked ° சோறு ( = 

boiled rice ) out of அரிசி (rice ) ; for , அரிசியைச் சோ 

றாக்கினான் -- He boiled the அரிசி into சோறு . 
4th Case : அவட்குக் கொள்ளும் இவ்வணிகலம்- This jewel is fit 

to her for wear ; for , அவளைக் கொள்ளும் இவ்வணி 

கலம் - This jewel will fit her to wear . 
5th Case : பழியினஞ்சும் - He dreads from guilt ; for , பழியை 

அஞ்சும்-- 

He dreads guilt .. 
6th Case : ஏலது குற்றங் கூறினான் - He stated the flaws of the 

work ; for , எலைக்குற்றக் கூறினான்-- He criticised ( = 

blamed ) the work . 
7th Case : தூணின்கட் சார்ந்தான் - He reached on the pillar ; 

for , தூணைச் சார்ந்தான்-- Hereached the pillar . 


Third Came : - கருவிப்பொருள் மூன்றனுருபு ஐந்தனுருபுகளோடன் 
சிறுபான்மை எழுவாயுருபு , நான்கனுருபு , ஆறனுருபுகளோடும் வரும் . 


ண 


உதாரணம் : 
3rd Case : கண்ணாற் காண்பான் - Hwill see with his eyes . 
Ist Case : கண்காணும் - Theeye will see ; for , கண்ணால் கா 

ணும் - He will see with his eyes . 
4th Case : கண்ணிற்குக் காணலாம் - To the eyes , it may appear ; 

for , கண்ணாற் காணலாம் - One can see with his eyes . 
5th Case : 

கண்ணிற்காணலாம் - From of the eyes , he hay see ;; 

for , கண்ணாற் காணலாம் - One can see with his eyes . 
6th Case : cor sosticorsan ELA_The sight of the eye ; for, * mor 

ணாலாகிய ( ஆக்கிய ) காட்சி - The seeing with the eye . 


Pourth Cate.- கோடற்பொருள் கான்கனுருபோடன்றிச் சிறுபான்மை 
நம் வேற்றுமை யொழிந்த எல்லா உருபுகளோடும் வரும் , 


28 


உதாரணம் : 
4th Cass : நாகருக்குப்பலி - Sacrifice offered to the gods. 
Ist Case : இரப்பவர் என்பெறினுங் கொள்வர் - The beggars 

receive whatever may be giveil then ; for , இரப்ப 
வருக்கு என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கொள்வர் . What 
ever may be given to the beggars, they never refuse to 

take . 
2nd Case : அழுக்கா றுடையானைச் செய்யவ டவ்வையைக் காட்டி 

விடும் - சதேவி would link togetlier the envious and 
மூதேவி , as it associates ; for , அழுக்காறுடையா 
னைச் செய்யவ டவ்வைக்குக் காட்டி விடும் - சீதேவி 

will give up the envious to மூதேவி . 
3rd Case : நாகராற்பலி-- The sacrifice { occasioned ) by the 

gods ; for , நாகருக்குப்பலி- Sacrifice pfered to the gods. 
5th Case : நாகரின் அன்பு செய்தான் - He showed the kindness 

( arising) from ( a consideration of) the gods ; for , 
நாகருக்கு அன்பு செய்தான் - He showed kindness to the 

gods.. 
6th Case : நாகரது பலி --The sacrifice of ( = used to be offered 

to ) the gods; for , நாகருக்குப்பலி --The sacriffice ofer 

ed to the gods. 
7th Case : நாகர்கண் அன்பு செய்தான் - He showed love towards 

the gods ; for , நாகருக்கு அன்பு செய்தான் --He showed 
love . to the gods. 


Fifth Care.- ஐந்தாம் வேற்றுமைப்பொருள்களுள் நீக்கப்பொருள் சிறு 
பானமை இரண்டனுரு போடும் , எல்லைப்பொருள் சிறுபான்மை நான்கனுரு 
போடும் வரும் . 


end Oase :: 


உதாரணம் : 
மதுரையை நீங்கினான் - He ieft Madura ; for , மதுரை 
யின் நீங்கினான் - He went away from Madura (நீக் 
கப்பொருள் ) . 


4th Case : மதுரைக்கு வடக்குச் சிதம்பரம் .-- Chithumbarau . 

north to Madura ; for , மதுரையின் வடக்குச் சிதம்ப 
ரம் - Chithumbaram is to the north of Madura . ( எல் 
லைப்பொருள் ) 


Sixth Cano . - சம்பந்தப் பொருள் ஆறனுரு போடன்றிச் சிறுபான்மை 
நான்கனுருபு , ஐந்தனுருபு , ஏழனுருபுகளோமே வரும் . 

உதாரணம் : 
6th Case : சாத்தனதுகை - The hand of Satthem . 
4th Case : சாத்தனுக்குமகன்-- Son to Satthen ; for , சாத்தனு . 

டைய மகன் - Son of Satthen .. 
5th Case : மரத்தின் நீங்கின கொம்பு - The branoh that is away 

from the tree ; for , மரத்தினுடைய நீங்கின கொம்பு - 

The Branch of the tree that is far removed from it. 
7th Case : 

உயிரின்கண் உணர்வு --Sensation in life ; for , உயிரி 
எது உணர்வு - Sensation of life. 


Boronth Cano . - இடப்பொருள் ஏழனுரு போடன்றிச் சிறுபான்மை 
எழவாயுருபு , ரேண்டனுருபு , நான்கன் உருபுகளோடும் வரும் , 

உதாரணம் : 
7th Cast : தூணின்கட் சார்ந்தான்-- He rested on the pillar . 
IF Oass : தூண்போ திகை தொட்டது.-- The pillar reached 

the prop ; for , தூணின்கண் போதிகை தொட்டது - 
The prop rested on the pillar. 
தூணைச்சார்ந்தான்- He rested the pillar ; for , சணி 

ன்கட் சார்ந்தான் - He rested on the pullar .. 
4th Case : * காலைக்கு வருவான் - He will come to the morning ; 

for , காலையில் வருவான்- He will come of a morning . 
* " காலை is from " கால் " - meaning " காலம் " - time. A day is 
disided , both for ceremonial ablations in the Hindu temple 
worship and by the Pentavi - predictors ( பஞ்சபட்சி சாஸ்திரிகள் ) , 
into sis parts ; thus " காலைக்குவருவான் ” may hean also " that he 
will come opportunely " or in a proper time . 


2nd us : 


* 


nation expresses the idea of the seventh case 
He will come 

25 
N - B . - பொருள் மயக்கத்தை வேற்றுமை உருபுப்பொருள் மயக்கம் 
என்று கொள்க . 

An elliptical use of the case - terminations tend to an ambi 
guity in meaning tanging from two to seven modes of inter 
pretation . 

வேற்றுமையுருபுகள் தொக்குகின்றவழி பொருள்களினாலே மயங்கும் 
தன்மையையுடைய தொடர்மொழிகள் இரண்டுமுதல் ஏழிறகிய பொருள்க 
ளால் மயங்கும் ; உதாரணம் : 

" தெய்வவணக்கம் " may mean : - 
1. தெய்வத்தை வணங்குகிற வணக்கம் ( 2nd Case) - The worship 

wherewith we worship God . 
2. தெய்வத்துக்கு வணக்கம் ( 4th Case) - The worship due to God . 

" நீர்மோர் may mean : - 
1. நீரோடு கூடிய மோர் ( Brd Case) - The மோர் mixed with நீர் . 
2. நீரையுடைய மோர் (6th Case) -The மோர் which has நீர் . 
3. நீரும் மோரும் ( உம்மைத்தொகை) -நீர் and மோர் . 

சொல்லிலக்கணம் ” may mean : 
1. சொல்லினது இலக்கணம் சொன்ன நூல் ( Ist Case ) --The work 

which treats of the இலக்கணம் of the சொல் . 
2. சொற்கிலக்கணம் ( 4th Case) - இலக்கணம் to the சொல் . 
8. சொல்லின திலக்கணம் ( 6th Case ) - இலக்கணம் of the சொல் . 
4. சொல்லின்கண் இலக்கணம் ( 7th Case ) - இலக்கணம் contained in 
the சொல . 

பொன்மணி may mean : 
1. பொன்னாலாகிய மணி ( 3rd Case )-The மணி made of பொன் , 

மாலைக்கு , அந்திக்கு, சந்திக்கு , பகலைக்கு , இன்றைக்கு , நாளைக்கு , ஊரு 
க்கு , வீட்டிற்கு , - வருவான் . In these words கு the fourth case termil 

; thus, 

மாலைக்கு 
வான் must not be rendered according to the forml . "He will come 
ethe evening . but according to the idea மாலை நேரத்தில் வருவான் 
He will comein the evening ; the former , is in the fourth case anst 
the latter in the seventh and so with the others . 


26 


2 , பொன்னோடுசேர்ந்த மணி ( 3rd Case ) -The மணி mixed with 

பொன் . 
3. பொன்னின்கண் மணி ( 7th Case ) - The மணி in பொன் . 
4. பொன்னாலாகிய மணி (பண்பு) - The மணி which is பொன் . 
5. பொன்னும் மணியும் (உம்மைத்தொகை) - பொன் and மணி . 


" மாவேலி may mean : 


1 . மரத்தைக் காக்கிற வேலி ( 2nd Case ) -The வேலி which protects 

tlle மரம் . 
2. மரத்தாலாகிய வேலி ( 3rd Case) -The வேலி inacle of மாம் . 
3 . மரத்துக்கு வேலி ( 4tli Case ) -Thie வேலி for tile மரம் . 
4. மரத்தினது வேலி ( 6th Case ) - The வேலி of the மரம் . 
5. மரத்தின் புறத்து வேலி ( 7th Case ) - The வேலி by the side of 

the மரம் . 
6. மரமாகிய வேலி ( பண்பு) - The வேலி whicll is மரம் . 


" சொற்பொருள் may mean : - 
1. * சொல்லானது பொருள் ( Ist Case ) - The பொருள் is சொல் . 
2 . சொல்லாலறியப்படும் பொருள் ( 3rd Case )-The பொருள் Con 

vEyed by the சொல் . 
3. சொல்லுக்குப் பொருள் ( 4th Case ) - The பொருள் for the சொல் . 
4. சொல்லினது பொருள் ( 6th Case) - The பொருள் of the சொல் . 
5. சொல்லின்கட் பொருள் ( 7thi Case ) - The பொருள் in the சொல் . 
6. சொல்லாகிய பொருள் (பண்பு) - The பொருள் which is சொல் . 
7. சொல்லும் பொருளும் (உம்மைத்தொகை ) -The சொல் and பொருள் . 


" சொல்லானது பொருள் " என்றது தொகாநிலைப் பொருளாகிய எழு 
வாய் . 

" சொல்லால் அறியப்படும் பொருள் , " " சொல்லின் அறியப்படும் பொ 
ருள் " என மூன்றாவதனோடு ஐந்தாவதும் விரிப்பாரு முளர் . அவை யிரண் 
டிற்கும் எதுப்பொருள் ஒன்றே யாதலின் அது வேற்றுப்பொருளால் மயக்கிய 
தன்றென்க . 


2 


வினைச்சொல் - Verb . 


VERBS IN TAMIL WITH THEIR EQUIVALENTS IN ENGLISH , 


1. தன்வினை ( 1 ) : ஓடுகிறான் - He runs ; படிக்கிறான் - He reads . 
2. பிறவினை ( 2 ) : மாட்டை யோட்டுகிறான் - He drives the bullock 

( or he causes the brillock to rnm ) . துரைசாமியைப் படிப்பி 
க்கிறான் . - He teaches Doorasawmy ( or he causes Deo 

rasawmy to read ) . 
3. செய்வினை - ஓடுகிறான் , படிக்கிறான் ; Active Verb ( or Voice ) - 

He runs , He reads . 


4. செயப்பாட்டு வினை - அடிபட்டான் ; Passive Verb ( or Voice) - 

He was beaten . 
5. செயப்படுபொருள் குன்றியவினை- ஓடுகிறான் ; Iutrausitive Very 

--He ruits . 
6. செயப்படுபொருள் குன்றவினை - பாடத்தைப் படிக்கிறான் ; Transi 

tive Verb - He reads ( his ) lesson . 
7. இறந்த கால வினையெச்சம் - படித்து ; Compound Perfect Parti 

ciple -- Hasing learnucd . 
8. நிகழ்காலவினையெச்சம் or முக்காலத்துக்கும் பொதுவான வினையெ 

ச்சம் - வாசிக்கக் கற்பித்தேன் , பார்க்க வருகிறான் ; Verb in thie 
Infinitive Mood or Gerund- I taught ( lim ) to read . 

( He ) comes to see . 
9. எதிர்காலவினையெச்சம் - படித்தால் சமர்த்தனாவான் ; Verb in the 

Subjunctive Mood- if ( he ) reads he will become 
clever . 


* ( 1 ) தன் - வினை ( = own -action ) refers to an action of an 
agent where the action isof the agent himself ; Ex . திரும்பு - turh 


gue s self . 


( 2 ) பிற வினை ( = another - action or Causal Verb ) refers to an 
action caused by an agent but done by another ; EX . திருப்பு - turn 
another , cause to turn ., 


, 


10, குறத்தகாலப் பெயரெச்சம் படித்த மனிதன் ; Perfect Participial 

Adjective - Learnet Hat . 
11. நாற்காலப் பெயரெச்சம் --- பிற குதிரை ; Imperfect Participial 

Adjective- Running horse or a horse that runs . 
12. எதிர்காலப் பெயரெச்சம் - ஒடுங்கு திரை ; Imperfect Participial 

Adjective - running horse, or a horse that would 


run well. 


18. வினைமுற்று - படிக்கிறான் ; Finite Verb - He reads . 
14. தன்மை வினைமுற்று - படிக்கிறேன் ; Verb , Indicative Mood , First 

Person - I read . 
15. முன்னிலை வினைமுற்று - படிக்கிறாய் ; Verb , Indicative Moods . 

Second Person - you read . 
16. படர்க்கை வினைமுற்று - படிக்கிறான் ; Verb , Indicative Mood ,, 

Third Person - He reads. 
17. ஏவல் வினைமுற்று - ( நீ ) படி ; Verb , Imperative Mood , Second 

Person - Read ( you or thou ) . 
18. வியங்கோள் வினைமுற்று ( நீ சுகமாய் ) இருப்பாயாக ; Verb in the 

Optative Mood - May you be happy . 
19. விதிவினை அல்லது உடன்பாட்டுவினை - பார்த்தேன் ; Afirmative 

Verb - I saw . 
20. மறைவினை அல்லது எதிர்மறைவினை- ( நான் ) பார்க்கவில்லை , Nega 

tive Verb- ( I ) did not see . 
21. முதனிலை or பகுதி- Root . 
22. விகுதி - Termination . 
23. இறந்தகாலம் - Past Tense . நிகழ்காலம் - Present Tense . எதிர் 

காலம் - Future Tense . 
24. துரிப்புவினை : Any Verb , or any word used as a predicate , 

which does not denote any tense in particular but is 

common to the three tenses. 
25. Some words are always குறிப்புவினை , such as : உண்டு , 
வேறு , இல்லை , அல்ல . ஒன்று , அன்று , & c. 

* 26. The predicate in a sentence , formed by the auxiliaries 
may or might, can or could , and ought, must or should , when ren 
detta into Tamil is always supérer ; Ex. It may red or I Tight 
regulation tamo ; I can read of I could redio.mp4 


29 


கூடும் . I omeht to read , I must read or I should read - நான் படிக்கவே 
ண்டும் . 

27. The predicate in a sentence , formed by the copula ( i , 
are , & c .) and ( I ) an Adjective, ( 2 ) a Nouu , or ( 3 ) au Adjective 
and a Noun together, when rendered into Tamil is always குறிப்பு 
வினை . ( It is also termed பெயர்ப்பயனிலை ) . Ex . ( I ) . That is good - 
அது நல்லது . ( 2 ) . He is a merchant - அவன் வர்த்தகன் . He is 
Raman - அவன் இராமன் . ( 3 ) . He is a wise man - அவன் ஞானவான் . 

N.B .-- For the rules for these verbs, refer to Grammar. 


இடைச்சொல் . 
வேற்றுமையுருபுகள் , விகுதியுருபுகள் , இடைவிலையுருபுகள் , சாரியை 
கள் , வினாவெழுத்துகள் , சுட்டெழுத்துகள் , உவமைச்சொற்கள் , தத்தம் 
பொருளையுணர்த்திய சொற்கள் , இசைவிறைக்கிறசொற்கள் , அசைநிறைக்கிற 
சொற்கள் , குறிப்பிடைச்சொற்கள் ஆக இடைச்சொற்கள் பதினொரு வகை 
யாம் . 
1. வேற்றுமையுருபுகள் ( பெயரியலிற் காண்க ) 
2. வித்தியுருபுகள் ( பதவியலிற் காண்க ) 
3. இடைநிலையுருபுகள் (பதவியலிற் காண்க ) 
4. சாரியைகள் ( பதவியலிற் காண்க ) 
5. வினாவெழுத்துக்கள் ( எழுத்தியலிற் காண்க ) 
6. சுட்டெழுத்துக்கள் ( எழுத்தியலிற் காண்க ) 
7 . உவமைச்சொற்கள் : - போல , புரைய , ஒப்ப , உறழ , மான , கடுப்ப , 

இயைய , ஏய்ப்ப , நோ , நிகர , அன்ன , இன்ன , பொருவ , ஏற்ப , 
அனைய , இகல , எதிர , சிவண , மலைய , ஆங்கு முதலிய இருபதும் 

உவமைச் சொற்களாம் . 
8. தத்தம் பொருளையுண்ர்த்திய இடைச்சொற்கள் : -ஏ, ஓ , உம் , என , 

என்று , தில் , மன் , மற்று , கோல் , ஒடு , தெய்ய , அந்தில் , ஆங்கு , 
அம்ம , மா , கொள்ள , தான் , பின் , முன் , முதலிய பத்தொன்ப 
துந் தத்தம் பொருளையுணர்த்திய இடைச்சொற்களாம் . ( இடை 

யியலிற் காண்க ) 
9 , முன்னிலையிடத்து வருகிற அசைச்சொற்கள் -மியா, இக , மோ , பதி , 

அத்தை , இத்தை , வாழிய , மாள , ஈ , யாழ முதலிய பத்தும் முன் 
னிலையிடத்து வருகிற அசைச்சொற்களாம் . (இடையியலிற் கா 
ண்க ) 


30 


10. எல்லாவிடத்தும் வருகிற அசைச்சொற்கள் : -யா , கா , பிற , பிறக்கு , 

அரோ, போ , மாது , இகும் , சின் , குறை , ஒரும் , போலும் , இரு 
ந்து , இட்டு , அன்று , ஆம் , கின்று , வின்று , ஆகிய இப்பதினெ 
ட்டும் எல்லாவிடத்தும் வரும் அசைச்சொற்களாம் . ( இடையிய 
லிற் காண்க . ) 


11. குறிப்பு இடைச்சொற்கள் : -- 
( a ) ஆஅ , ஒடு , அந்தோ , ஐயோ , அன்னோ, அச்சோ முதலிய ஆறும 

இரக்கத்தைக் குறிக்கும் இடைச்சொற்கள் . ( இடையியலிற் கா 

க ) 
( 6 ) கூ , கூகூ , ஐயோ , ஐயையோ முதலிய நான்கும் , அச்சத்தைக் 

குறிக்கும் சொற்கள். (இடையியலிற் காண்க ) 
( c ) எஎ , ச முதலிய இரண்டும இகழ்ச்சியைக் குறிக்குஞ் சொற்கள் . 

( இடையியலிற் காண்க ) 
( ) ஓகோ , ஓஒ , ஆகா , அம்மா முதலிய நான்கும் அதிசயத்தைக் காட் 

டுஞ் சொற்கள் . ( இடையியலிற் காண்க ) 


உரிச்சொல் . 
உரிச்சொல் குறிப்பு , பண்பு , இசை யென மூவகைப்படும் . 
1. குறிப்பு உரிச்சொற்கள் : - சால , உறு , தவ , நனி , கூர் , கழி என்னும் 

ஆறும் “ மிகுதி என்னுங் குறிப்பை யுணர்த்துவனவாம் . 
2. பண்புரிச்சொற்கள் : - " கடி " என்பது காப்பு , கூர்மை , நாற்றம் , 

விளக்கம் , அச்சம் , சிறப்பு , விரைவு , மிகுதி , புதுமை ,ஆர்த்தல் , 
வரைவு , மன்றல் , கரிப்பு என்னும் பதின்மூன்று குணங்களை 
யுணர்த்துவதாம் . 


8. இசையுரிச்சொற்கள் : 
( a ) முழக்கு , இரட்டு , ஒலி , கலி , இசை , துவை , பிளிறு , இரை , இர 

ங்கு ; அழுக்கு , இயம்பல் , இமிழ் , குளிறு , அதிரா , குரை , களை , 
சிலை , சும்மை, கௌவை , கம்பலை , அரவம் , ஆர்ப்பு என்னும் , 
இருபத்திரண்டும் ஒசை " என்னும் இசையை யுணர்த்துவன 
வாம் . 


81 


( 6 ) மாற்றம் , நுவற்சி , செப்பு , உரை , கரை , நொடி , இசை , கூற்று , 

புகறல் , மொழி , கிளவி , விளம்பு , அறை , பாட்டு , பகர்ச்சி , இயம் 
பல் என்னும் பதினாறும் சொல் என்னும் இசையை யுணர்த் 
துவனவாம் . 


METHOD OF PARSING NOUNS . 


பெயர்ச்சொல்லுக்கு இலக்கணங் கூறும் விதம் . 
1. முதல் வேற்றுமையிலுள்ள ஒரு பெயாச்சொல்லுக்கு இலக்கணக் 
றும் விதம்: - இன்ன திணை , பால் , இடம் , பெயர்ச்சொல் என்று கூறி , 
இன்ன பயனிலைக்கு எழுவாயாக விற்கின்றதென்று சொல்லி முடிக்கவேண் 
டும் . 


எட்டாம் வேற்றுமையிலுள்ள ஒரு பெயர்ச்சொல்லுக்கு பக்க 
னங் கூறும் விதம் 

இன்ன திளை , பால இடம் , பெயர்ச்சொல் , வேற்று 
ையென்று கூறி , எனையைக் கொண்டு முடிகிறதென்று சொல்ல 
முடிக்கவேண்டும் . 
3. முதல் வேற்றுமை 

வேற்றுமைத்தவிர, மற்றெந்த 
வேற்றுமையிலாவதுள்ள ஒரு பெயர்ச்சொல்லுக்கு இலக்கணங்கூறும் விதம் : 
வேற்றுமையும் அதற்குரிய பொருளையுங் கூறியபின் ; இன்ன திணை , பால் , 
இடம் , பெயர்ச்சொல் என்றும் , இன்ன சொல்லைக்கொண்டு முடிகிறதென் 
றுஞ் சொல்லி , முடிக்கவேண்டும் . 


N.B. - இரண்டாம் வேற்றுமையிலுள்ள ஒரு பெயர்ச்சொல்லுக்கு இலக்கணங்கூறு 

ம் போது மாத்திரம் , பெயர்ச்சொல்லுக்குரிய இலக்ஷணங்களைக்கூறினபின் 
இன்ன வினைச்சொல்லுக்குச் " செயப்படுபொருளாக வந்ததென்று சொ 
ல்லி முடிக்கவேண்டும் . 


METHOD OF PARSING VERBS .. 
வினைச்சொல்லுக்கு இலக்கணங் கூறும் விதம் . 

4. வினைச்சொல் : தெரிநிலைவினை , குறிப்புவினை யென வினைச்சொல் 
இருவகைப்படும் . 

3. தெரிநிலை வினைக்கு இலக்கணங்கூறும் விதம் : -- செயப்படுபொருள் 
நன்றியவினையா, குன்றாவினையாவென்றும் ; இறந்தகாலமா , நிகழ்காலமா, 


எதிர்காலமாவென்றும் ; உடன்பாடா எதிர்மறையர்வென்றும் ; செய்வினையா 
செய்ப்பாட்டுவிளையாவென்றும் ; தன்வினையா, பிறவினையாவென்றும் , வினை 
முற்றா, வினையெச்சமா, பெயரெச்சமா, தொழிற்பெயராவென்றுஞ் சொல்லி , 
எதைக்கொண்டு முடிகிறதென்று கூறவேண்டும் . 
N.B. - வினைமுற்றாயிருந்தால் , - அவ்வினை 
முற்றின் எழுவாயின் " தினை பால் , இடம் 

களை " முதலில் எடுத்துக்காட்டி , பிற்பாடு வினைச்சொல்லுக்குரிய இலட்ச 
ணங்களைக் கூறி , இன்ன " எழுவாய்க்குப் பயனிலையாக " வந்ததென்று சொ 
ல்லி முடிக்கவேண்டும் . 

குறிப்புவினைக்கு இலக்கணங் கூறும் விதம் : உடன்பாடா , எதிர்மறை 
யாவென்றும் ; பொதுக்குறிப்பா , சிறப்புக்குறிப்பா , வினாக்குறிப்பாவென்றும் ; 
வினைமுற்றா, வினையெச்சமா, பெயரெச்சமா, தொழிற்பெயராவென்றுஞ் 
சொல்லி , எதைக்கொண்டு முடிகிறதென்று கூறவேண்டும் . 
N.B.- ( 1 ) குறிப்பு வினைமுற்றாயிருந்தால் , - தறிப்பு நினைக்குரிய இலகூணக் 

களை மாத்திரம் கூறி , இன்ன எழுபாய்க்குப் பயனிலையாக " வந்ததெ 

ன்று சொல் முடிக்கவேண்டும் 
( ம் ) குறிப்புப் பயனிலை பெயர்ச்சொல்லாயிருந்தால் - பெயர்ச்சொல்லும் 
குரிய லக்ஷணங்களையெல்லாங் கூறி , இன்ன எழுவாய்க்குப் பயன் 

வேண்டும் 


லையா 


7. தொழிற்பெயருக்கு இலக்கணங் கூறும் விதம் : பெயர்ச்சொல்லுக் 
குரிய வேற்றுமையையும் , பொருளையும் ; வினைச்சொல்லுக்குரிய இலக்ஷணங்க 
ளையுங்கூறி , பெயர்ச்சொல்லை முடிக்கும் வண்ணம் முடிக்கவேண்டும் . 


METHOD OF PARSING PARTICIPLES . 


இடைச்சொல்லுக்கு இலக்கணங் கூறும் விதம் . 

8. இடைச்சொல்லுக்குத் தனியே இலக்கணக் கூற முடியாது . ஏனெ 
ணிவு : அதுபெயர்ச்சொல்லையாவது வினைச்சொல்லையாவது அடுத்து வருமே 
யொழிய , தனியே வரமாட்டாது . ஆகையால் , அது எந்தச் சொல்லையடுத்து 
வஞ்கிறதோ, அந்தச் சொல்லுக்குரிய இலக்கணத்தைக் கூறி, இன்ன பொரு 
ரைக் குறிக்கும் இன்ன இடைச்சொல்லோடு கூடி, அனைத்தும் ஒரு சொல் 
லாக பின் , இன்ன சொல்லைக்கொண்டு முடிக் கொன்று சொல்லி முடிக்க 


WTTOD OF PARSING ADJECTIVE OR ADFERB. 

உரிச்சொல்லுக்கு இலக்கணங் கூறும் விதம் 
9. உரிச்சொல்லானது பெயருரிச்சொல் வினையுரிச்சொல் என இரு 
வகைப்படும் . ஆகையால் , இன்ன பொருளைக் குறிக்கும் இன்ன உரிச்சொல் 
லென்று பாத்திரக் கூறி , இன்ன பெயரை அல்லது இன்ன விண்கயும் 
தழுவி விற்கின்றதென்று சொல்லி , முடிக்கவேண்டும் , 


SYNTACTICAL PARSING . 
சொன்முடிபிலக்கணத்திற் குதாரணம் : 
N.B .---- சொல்லிலக்கணம் இதனுளடக்கம்- Etymological Firsing 
is included in this . 

( I ) இலண்டனி லரசாளுகின்ற ஜயலக்ஷ்மியாகிய சக்ரவர்த்தின் 
யொருவருக்குமாத்திரஞ் சிறந்த மரியாதையுண்டு , 

* 1 . இலண்டனில் என்பது - இடப்பிறிதின் கிழமைப்பொருளில் வந்த 
ஏழாம் கேற்றமை யுஞ்பேத்து நின்ற , அஃறிணை ஒன்றன்பால் படர்கதை 
காரண இடப்பெயர் - ஆளுகின்ற என்னும் பெயரெச்ச வினையைக் கொண்டு 
முடிந்தது . 

2. அரசு என்பது - ஆக்கப்படுபொருளில் வந்த , இரண்டாம் வந்து 
மைத் தொகையாகி வீன்ற பண்புப்பெயர் - ஆளுகின்ற என்னும் பெயரெச்ச 
வினைக்குச் செயப்படுபொருளாக லின்றது . 

8. ஆளுகின்ற என்பது - தெரிவிலை செயப்படுபொருள் இன்பத்தாக 
கால உடன்பாட்டுத் தன்வினைப் பெயரெச்சம் - சகரவர்த்தினி யென்னும் 
பெயரைக் கொண்டு முடிந்தது . 

இயலக்ஷமியாகிய என்பது - உயர் திணைப் பெண்பால் போக்கை 
உவமை ஆகுபெயர் - ஆகிய என்னும் பண்புகுபை யேற்றுச் சகரவர்த்தினி 
என்னும் பெயரைக்கொண்டு முடிந்தது . 

5. சகரவர்த்தினி என்பது -உயர் திணைப்பெண் பால் படகச்# 3 
னப் பொருள் பெயர் - இருபெயரொட்டுப்பண்புத் தொகையாசி , அவருக்க 
என்றும் பெயர் சொல்லோடுஒத்து இந்து . 

பே 
ல் வந்த 
நடிய மரியாரையேனகை 


14 


பெயர் - பிரிநிலையைக் குறிக்கும் மாத்திரம் என்னும் இடைச்சொல்லோடு 
கூடி , அனைத்தும் ஒரு சொல்லாக நின்று , உண்டு என்னும் வினைமுற்றைக் 
கொண்டு முடிந்தது . 

7. சிறந்த என்பது- தெரிலிலை செயப்படுபொருள் குன்றிய , இறந்த 
கால உடன்பாட்டுத் தன்வினைப் பெயரெச்சம் - மரியாதை யென்னும் பெய 
ரைக்கொண்டு முடிந்தது . 

8. மரியாதை என்பது - பால் பகா அஃறிணைப் பண்புப்பெயர் - 
உண்டு என்னும் வினைமுற்றுக்கு எழுவாயாக என்றது. 

9. உண்டு என்பது - உடன்பாட்டுப் பொதுக்குறிப்பு வினைமுற்று - 
மரியாதை என்னும் எழுவாய்க்குப் பயனிலையாக வந்தது , 


( II ) வீட்டிலுள்ளவர்கள் கண்டு வியந்து கொள்ளும் பொருட்டு மதி 
லேறி நிற்பது மிறுமாப்புட னரச நடை 

நடை நடப்பதும் மயிலுக்கானந்தமா 
யிருந்தன . 

1. வீட்டில் என்பது - பொருள் பிறிதின்கிழமைப் பொருளில் வந்த , 
ஏழாம் வேற்றுமை யுருபேற்று நின்ற , அஃறிணை யொன்றன்பால் படர்க்கைப் 
பொருள் பெயர் - உள்ளவர்கள் என்னுஞ் சொல்லைக்கொண்டு முடிந்தது . 

2. உள்ளவர்கள் என்பது உயர் திணை பலர்பால் படர்க்கை உடன்பாட் 
டுச் சிறப்புக்குறிப்பு வினையாலணையும் பெயர் - கண்டு என்னும் வினைக்கு எழு 
வாயாக நின்றது . 

3. கண்டு என்பது தெரிலிலை செயப்படுபொருள் குன்றாத , இறந்த 
கால உடன்பாட்டுத் தன்வினை வினையெசசம் - வியந்துகொள்ளும் என்னும் 
வினையைக் கொண்டு முடிந்தது . 

4. வியந்து கொள்ளும் என்பது - தெரிநிலை செயப்படுபொருள் குன் 
றாத , எதிர்கால உடன்பாட்டுத் தன்வினைப் பெயரெச்சம் - பொருட்டு என் 
னும் பெயரைக்கொண்டு முடிந்தது . 

பொருட்டு என்பது பொருட்டுப் பொருளில் வந்த , ஆக என்னும் 
நான்காம் வேற்றுமை யுருபு தொகையாகி நின்ற பண்புப்பெயர் - ஏறி என் 
னும் வினையைக் கொண்டு முடிந்தது . 


( 
8 
) 


குறிப்பு : 
" பொருட்டு " பெயர்ச்சொல்லைத் தொடர்ந்து வரும் போது நான்காம் 
வேற்றுமையின் சொல்று ருபாம் " . ( உ - ம் ) அவன் பொருட்டு , இங்கே 
பொருட்டு " நான்காம் வேற்றுமையின் சொல்வருபு . ( பொருட்டு 

Or நிமித்தம் " ) , 


83 


4 ) " பொருட்டு " வினைச்சொல்லைத் தொடர்ந்து வரும்போது பெயர்ச் 

சொல்லாம் " ( உ - ம் ) அவன் வரும் பொருட்டு . இங்கே " பொருட்டு , 

பண்புப் பெயர்ச்சொல் . ( பொருட்டு - " நிமித்தம் " ). 
( C ) " பொருட்டு குறிப்பு முற்றாயிருந்தால் , பொருளையுடையது " என்று 
அருத்தங் கொடுக்கும் . ( உ- ம் ) அது பொருட்டு = " அது பொருளையு 
டையது 


. 


6. மதில் . என்பது - பொருள் பிறிதின் கிழமைப் பொருளில் வந்த , 
ஏழாம் வேற்றுமை உருபு தொகையாகி நின்ற , பால் பகா அஃறிணைப் படர்க் 
கைப் பொருள் பெயர் - (ஈண்டு ஒன்றன்பால் ) - ஏறி என்னும் வினையைக் 
கொண்டு முடிந்தது . 

7. ஏறி என்பது தெரிலிலை செயப்படுபொருள் குன்றிய , இறந்தகால 
உடன்பாட்டுத் தன்வினை வினையெச்சம் - நிற்பதும் என்னும் தொழிற்பெய 
ரைக்கொண்டு முடிந்தது . 

8. நிற்பதும் என்பது - எண்ணுப் பொருளைத்தரும் உம் என்னும் 
இடைச்சொல்லை யேற்றுவந்த , தெரிகிலை செயப்படுபொருள் குன்றிய , எதிர் 
கால உடன்பாட்டுத் தன்வினைத் தொழிற்பெயர்- இருந்தன என்னும் வினை 
முற்றுக்கு எழுவாயாக நின்றது . 

9. இறுமாப்புடன் என்பது - விசேடணப் பொருளில் வந்த , மூன்றாம் 
வேற்றுமை யுருபேற்று இன்ற , தன்வினைத் தொழிற்பெயர்- நடப்பதும் என் 
னும் பெயரைக்கொண்டு முடிந்தது . ( விசேஷணம் or விசேடணம் = அடை 
மொழி ). 

10. அரசன் என்பது- பண்புத்தற்கிழமைப்பொருளில் வந்த , ( அது 
என்னும் உருபு தொக்க ) ஆறாம் வேற்றுமைத்தொகையாகி நின்ற , உயர் திணை 
ஆண்பாற் படர்க்கைப் பண்படியாகப் பிறந்த பொருள் பெயர் - நடை என் 
னும் பெயரைத்தழுவி நின்றது , 

11. நடை என்பது - காலங்காட்டாத தன்வினைத் தொழிற்பெயர் 
- அடையப்படு பொருளில் வந்த இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் 
உடன் தொக்கத்தொகையாகி , நடப்பதும் என்னுஞ் சொல்லைக்கொண்டு 
முடிந்தது . 

12 , நடப்பதும் என்பது - ( எண்ணுப் பொருளைத்தரும் உம் என்னும் 
இடைச்சொல்லை யேற்றுவந்த ) தெரிநிலை செயப்படுபொருள் குன்றிய, எதிர் 
தால உடன்பாட்டுத் தன்வினைத் தொழிற்பெயர் - இருந்தன என்னும் வினை 
முற்றுக்கு எழுவாயாக நின்றது . 

18. மயிலுக்கு என்பது --- தகுதிப்பொருளில் வந்த , சான்காம் வேற்றுமை 
புருபேற்று பின் , பால்பகா அஃறிணைப்படர்க்கை இக்குறிபொருள் பெயர் --- 
ஈண்டு ஒன்றன்பால் ) ஆனந்தமாய் என்னுஞ் சொல்லைக்கொண்டு முடிந்தது . 


14. ஆனந்தமாய் என்பது - தெரிநிலை செயப்படுபொருள் குன்றிய , 
இறந்தகால ( செயவென்னும் வாய்பாடு திரிந்த செய்தென்னும் ) உடன்பாட் 
இத் தன்வினை வினையெச்சம்- இருந்தன என்னும் வினைமுற்றைக்கொண்டு 
முடிந்தது . 
குறிப்பு: என்னும் வினையடி " ஆனந்தம் " என்னும் பண்புப்பெயருடன் புண 

ர்ந்து , அதனை வினைப்படுத்தியது . 
15. இருந்தன என்பது - அஃறிணைப் பலவின்பால் படர்க்கைத் தெரி 
By செயப்படுபொருள் குன்றிய , இறந்தகால உடன்பாட்டுத் தன்வினை 
வினைமுற்று --நிற்பதும் நடப்பதும் என்னும் எழுவாய்களுக்குப் பயனிலையாக 


வந்தது . 


( III ) மைசூரரசனை நோக்கி , நீர் வாழ்க வென்றொரு பெரியவர் கூறி 


னார் . 


1. மைதர் என்பது.-- தகுதிப்பொருளில் வர்த , நான்காம் வேற்றுமை 
யுருபு தொகையாகி நின்ற , அஃறிணை யொன்றன் பால் படர்க்கைக் காரண 
இடப்பெயர் - அரசனை யென்னுஞ் சொல்லைக்கொண்டு முடிந்தது . 

2. அரசனை என்பது- வாழ்த்துப் பொருளில் வந்த , இரண்டாம் வேற் 
அமை யுருபேற்று ஒன்ற , உயர் திணை ஆண்பாற் படர்க்கைப் பண்படியாகப் 
பிறந்த பொருள் பெயர் - நோக்கி என்னும் வினைக்குச் செயப்படுபொருளாக 


வின்றது . 


8. தோக்கி என்பது தெரிகிலை செயப்படுபொருள் குன்றாத , இறந்த 
கால உடன்பாட்டுத் தன்வினை வினையெச்சம் - கூறினார் என்னும் வினைமுற் 
றைக்கொண்டு முடிந்தது . 

4. நீர் என்பது - திணை பால் பொதுவாகிய முன்னிலை பன்மைப் பெயர் 
(ஈண்டு அரசனைக் குறிக்கின்றது ) - வாழ்க என்னும் வினைமுற்றுக்கு எழுவா 
யாக நின்றது . 

5. வாழ்க என்பது - தெரிநிலை செயப்படுபொருள் குன்றிய எதிர்கால 
உடன்பாட்டுப் பொதுவியங்கோள் தன்வினை வினைமுற்று- நீர் என்னும் எழு 
வாய்க்குப் பயனிலையாக வந்தது . 

6. என்று என்பது - வாழ்க என்னும் வினையை யடுத்து வந்த இடைச் 
சொல் -- கூறினார் என்னும் வினைமுற்றைத் தழுவி என்றது . 

7. ஒரு என்பது- ஒன்று என்பதின் விகாரமொழியாகிய எண்ணுப் 
பெயர் ( இதுபண்பிலுளடங்கும் ) - பெரியவர் என்னும் பெயரை விசேடித்து 


தின்றது . 


8 , பெரியவர் என்பது- உயர் திணை ஆண்பாற் படர்க்கைப் பண்படி 
யாகப் பிறந்த பொருள் பெயர்- கூறினர் என்னும் வினைமுற்றுக்கு எழுவா 
யாக நின்றது . 


37 


9. கூறினார் என்பது.- உயர் திணை ஆண்பாற் படர்க்கைத் தெரிகிலை 
செயப்படுபொருள் குன்றாத , இறந்தகால உடன்பாட்டுத் தன்வினை வினைமு 
ற்று - பெரியவர் என்னும் எழுவாய்க்குப் பயனிலையாக வந்தது . 

அப்பியாசம் : 
N. B. - 11- ம் பக்கத்தில் , வாக்கியாங்கச் சேதன விலக்கணங் கூறுவதற் 
காகக் கொடுக்கப்பட்டிருக்கும் 24 வாக்கியங்களுக்குஞ் சொன்முடி பிலக்க 


ங் கூறுக . 


புணர்ச்சியிலக்கணக் குறிப்பு . 
( 1 ) புணர்ச்சி யென்பது விலைமொழியும் வருமொழியும் ஒன்றோடொ 
னறு புணருவது . அது பொருட்புணர்ச்சி பதப்புணர்ச்சி யென இருவகை 
யாம் . 

குறிப்பு . 
( a ) புணர்ச்சியில் உயிர்மெய்யீற்று மொழியை " உயிரீற்றுமொழி " என்றும் , உயிர் 
மெய்ம் முதன் மொழியை " மெய்ம் முதன்மொழி " என்றுங் கொள்க . 

( 6 ) மெய்ம்முதன் மெய்யீறு , மெய்ம் முதல் உயிரீறு , உயிர்முதல் உயிரீறு , உயிர் 
முதன் மெய்யீறு ஆகிய நான்குவகை மொழிகள் நிலைமொழி வருமொழியாக நின்று ஒன் 
றோடொன்று புணரும் என்று அறிக . " உதாரணம் " - கடவுள் ஆளுகிறார் - மெய்யீற்று 
மொழிமுன் உயிர் முதன் மொழிவந்து புணர்ந்தது . அவர் வருவார் - மெய்யீற்று மொழி 
முன் மெய்ம்முதன் மொழிவந்து புணர்ந்தது . கிருபை புரிவார் - உயிரீற்று மொழிமுன் 
மெய்ம்முதன் மொழிவந்து புணர்ந்தது . என்னை ஆதரிப்பார் - உயிரீற்று மொழிமுன் 
உயிர்முதன்மொழி வந்து புணர்ந்தது . 

( 2 ) பொருட் புணர்ச்சியாவது ஒரு மொழி தன் பொருள் நோக்கத் 
தால் வேறு மொழியோடு புணர்ந்து விற்பது . அது வேற்றுமைப்புணர்ச்சி 
அல்வழிப்புணர்ச்சி என இருவகைப்படும் . 

( 3 ) வேற்றுமைப் புணர்ச்சி ஐ , ஆல் , கு , இன் , அது , இல் என்னும் 
ஆறு உருபுகளும் மொழிக்கு நடுவில் மறைந்தும் வெளிப்பட்டும் நிற்கப் 
பதங்கள் பொருந்தும் புணர்ச்சியாம் . 


(" உருபு " ) 


ஐ . 


உதாரணம் : 
( “ வேற்றுமை விரி ) 
நீரைக்குடித்தான் .. 
கல்லாலெறிந்தான் . 
கூலிக்குவேலை ..... 
மலையின் வீழருவி . 
கனகசிகாமணியது 

யாகை ................ 
காட்டில் புலி .... 


( “ வேற்றுமைத் தொகை .) 
2. நீர் குடித்தான் ...... 
8. கல்லெறிந்தான் .. 
4 , கூலிவேலை ... 

......... 
5. மலைவீழருவி .. 
6. கனசிகாமணியை 
7. காட்டுப்புலி .. 


கல் . 


ன 


குறிப்பு 
( a வேற்றுமை யேற்ற பெயாசசொல்லுக்கும் அது கொண்டு முடியுஞ் சொல்லு 
ககும் மத்தியில் உருபுமாததிரம வருவது வேற்றுமை தழுவுதொடா " என்றும் , உரு 
போடு அவவிடததிறகேற்ற வேறுமொழி வந்து முடிவது வேற்றுமைத தழாததொடர 
னறுஞ் " சொல்லப்படும் ( உ ம ) நீர் குடித்தான நீரைக் குடித்தான - இவ்விரண்டும் வேற 
றுமைத் தழுவுதொடராம , தயிரக்குடம் ( தயிரையுடைய குடம் ) வேற்றுமைத் தழாததொ 
டராம் 

( b ) தழாததொடாவது நிலைமொழி வருமொழியைப் பொருடபொருத்தம் உறத 
திழுகவாத்தொடா , பொருடபொருத்தம் உறத தழுவிய தொடா " தழுவுதொடா 

( c ) மொழிக்கு நடுவில வேற்றுமை யுருபுகள் தொக்கு வருவதன்றி அதுகொண் 
முடியும் வேறு மொழியுந் தொக்குவரின் உருபும் பயனும் உடன்றொக்கத்தொகை யென் 
னப்படும் 

உதாரணம் : - பொனகாசு = பொன + ஆல + ஆகிய காசு , கைக்களில் = கை + 
ஐ + உடைய களி 

( 1 ) வேற்றுமைத் தொகை விரிந்தவிடத்து " வேற்றுமைத் தொகாநிலைததொட 
ராம " வேற்றுமை யுருபும " பயனும் உடனறொக்கத்தொகை விரிந்தவிடத்து முன் 
னது வேற்றுமைத தொகாநிலைத் தொடரும் , பினனது பெயரெசசத்தொகாநிலை ததொடரு 


று 


LOND 


( 4 ) அல்வழிப் புணாசசியாவது வேற்றுமையுருபுகள் இடையில் வராமல் 
நிலைமொழியும் வருமொழியும் ஒன்றுபடப் புணருவது . அது தொகைநிலைத் 
தொடர் தொகாநிலைத்தொடரென இருவகைப்படும் . 


3 


உதாரணம் : 

( கொகைநிலைத்தொடர் -5 ). 
1. வினை ததொகை 

கொலயானை , அடுகளிறு 
2 . பண்புத்தொகை 

கருங்குதிரை , செந்தாமரை, 
( இருபெயரொட்டுப் 
பணபு ததொகை 

சாரைப்பாம்பு , ஆயன சாததன 
உவமைத்தொகை 

மதிமுகம , பவளவாய 
உமமை ததொகை 

இராப்பகல , சேரசோழபாண்டியா 
5. அனமொழிததொகை தேனமொழி வநதாள , தாழகுழல 

( தொகாநிலைத்தொடர் - 9 ) 
எழுவாயத்தொடா 

கனகசிகாமணி வந்தான 
2 விளிததொடா 

சாத்தா வா , 
தெரிநிலைப் பெயரெசசததொடர் வந்த குதிரை 
3 குறிப்புப் பெயரெச்சத தொடா 

பரியசாததன 
தெரிநிலை வினையெச்சததொடா வந்து போனான . 
குறிப்பு வினையெச்சத்தொடா விருந்தினறி யுண்ணான் . 
5. தெரிநிலை வினைமுற்றுததொடா வந்தான கனகசிகாமணி . 
6 குறிப்பு வினைமுற்றுததொடா பொன்னன இவன 
7. இடைச்சொற்றொடா 

மற்றொன்று 
8. உரிச்சொற்றொடா 

நனிபேதை 
8 அடுக்குத்தொடா 

பாம்பு பாம்பு . 


4 


80 


குறிப்பு - 
( ய ) மேற்கண்ட பதினான்கு வகையும் அல்வழி தழுவுதொடர் என்னப்படும் . சுரை 
யாழ அம்மி மிதப்ப என்பது சுரைமிதப்ப அம்மியாழ எனக் கூட்டப்படுதலால் " சுரை 
என்பது ஆழ " என்பதையும் " அம்மி " என்பது மிதப்ப என்பதையுந் தழுவாமையால் 
இப்படி வருகின்றவைகளெல்லாம் தழாத்தொடராகிய அல்வழிப் புணர்ச்சியாம் . 

( b ) வினைத்தொகை விரிந்தவிடத்துப் பெயரெச்சத் தொகாநிலைத்தொடராம் . 
பண்புத்தொகையும் உம்மைத்தொகையும் விரிந்தவிடத்து இடைச்சொற்றொடராம் . உவ 
மைத்தொகை விரிந்தவிடத்து முன்னது இடைச்சொற்றொடராம் . பின்னது இடைச்சொ 
ல்லடியாகப் பிறந்த பெயரெச்ச வினையெச்சத்தொடருமாம் . அன்மொழித்தொகை விரி 
ந்தவிடத்து வேற்றுமைத் தொகாநிலைத்தொடர் முதல் ஏற்பனவாம் . 

( c ) நிலைமொழி முதல் வேற்றுமையாகவும் , விளிவேற்றுமையாகவும் , தெரிநிலைப் 
பெயரெச்சமாகவும் , குறிப்புப் பெயரெச்சமாகவும் , தெரிநிலை வினையெச்சமாகவும் , குறிப்பு 
வினையெச்சமாகவும் , தெரிநிலை வினைமுற்றாகவும் , குறிப்பு வினைமுற்றாகவும் , இடைச்சொ 
ல்லாகவும் , உரிச்சொல்லாகவும் நின்றால் , அவை முறையே எழுவாய்த்தொடர் , விளித்தொ 
டர் , தெரிநிலைப் பெயரெச்சத்தொடர் , குறிப்புப் பெயரெச்சத்தொடர் , தெரிநிலை வினை 
யெச்சத்தொடர் , குறிப்பு வினையெச்சத்தொடர், தெரிநிலை வினைமுற்றுத்தொடர் , குறிப்பு 
வினைமுற்றுத்தொடர் ,இடைச்சொற்றொடர் , உரிச்சொற்றொடர் என்று சொல்லப்படும் . 


( 5 ) பதப்புணர்ச்சியாவது நிலைமொழியீறும் வருமொழி முதலும் 
ஒன்று பட்டிணங்குவதாம் . அது இயல்பு புணர்ச்சி விகாரப்புணர்ச்சி யென 
இருவகைப்படும் . 

( 6 ) நிலைமொழியும் வருமொழியும் விகாரப்படாமல் புணருவது இயல் 
பு புணர்ச்சியாம் . 

( உ - ம் ) பொன் + மணி = பொன்மணி , அலை + பெரிது == அலைபெரிது . 

( 7 ) விலைமொழியும் வருமொழியும் ஒன்றோடொன்று புணரும்போது 
தோன்றல் திரிதல் கெடுதல் விகாரங்களைப் பெற்று வருவது விகாரப்புணர்ச்சி 
யாம் . 

( 8 ) நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் நடுவில் எழுத்தாவது சாரியை 
யாவது தோன்றுவது தோன்றல் விகாரமாம் . 

உதாரணம் : - மா + காய் = மாங்காய் , ஙகரந்தோன்றியது , ஆல் + காய் = ஆலங்காய் , 
அம் சாரியை தோன்றியது . 

( 9 ) ஒரெழுத்து மற்றோரெழுத்தாகத் திரிந்து வருவது திரிதல் விகா 
ரமாம் . 

உதாரணம் : - கல் + மலை - கன்மலை , வகரம் னகரமாகத் திரிந்தது ; பொன் + தகடு 
= பொற்றகடு , னகரமுந் தகரமும் றகரமாகத் திரிந்தன . 

( 10 ) உள்ள எழுத்துக் கெட்டுவிற்பது கெடுதல் விகாரமாம் . 
உதாரணம் : = மரம் + வேர் = மரவேர் , மகரங்கெட்டது . 


கள் 


நூல் 


மேயடி 


10 


குறிப்பு . 

மாழி வுருமொழிகளுடைய ( முதல் , இடை , கடை ) மூன் 
றிடத்தும் வரும் . உதாரணம் - ஆறு + பத்து = அறுபது; இரும்பு + உலக்கை = இருப் 
புலக்கை , பல + பொருள் = பல்பொருள் . 

( 6 ) ஒரு புணர்ச்சியில் ஒரு விகாரம் வருவதல்லாமல் இரண்டு அல்லது மூன்று 
விகாரங்கள் வருதலும் உண்டு . உதாரணம் - அவனை + அடித்தான் = அவனையடித்தான் , 
அவனை + பார்த்தான் = அவனைப்பார்த்தான் . இவ்விரண்டுந் தோன்றல் விகாரம் . கல் + மலை 

கன்மலை , கல் + தீது = கற்றீது - இவ்விரண்டுந் திரிதல் விகாரம் . மரம் + நார் = மரநார் 
பபே + பொருள் - பல்பொருள் - இவ்விரண்டுங் கெடுதல் விகாரம் . குளம் + கரை = குளக் 
கரை , மரம் + அடி == மாவடி , நாழி + உரி = நாடுரி --இம்மூன்றுங் கெடுதலுந் தோன்றலும் 
அடைந்த விகாரம் . ஆறு + பத்து = அறுபது , வேள் + நன்மை = வேணன்மை - இவ்விரண் 
டுந் திரிதலுங் கெடுதலும் அடைந்த விகாரம் , பனை + காய் = பனங்காய் - இது கெடுதலும் , 
தோன்றலும் , திரிதலும் அடைந்த விகாரம் . 


பதப்புணர்ச்சி யிலக்கணத்திற்கு உதாரணம்: 
N.B.- பொருட்புணர்ச்சி யிலக்கணம் இதனுளடக்கம்- Combination 
of Ides is included in tliis . 

I . இலண்டனி லரசாளுகின்றஜயலக்ஷ்மியாகிய சக்ரவர்த்தினி யொ 
ருவருக்கு மாத்திரஞ் சிறந்த மரியாதையுண்டு . 

1. இலண்டனில் + அரசு என்பது- இயல்புபுணர்ச்சி ; வேற்றுமைவழி , 
ஏழாம் வேற்றுமைத் தொகாவிலைத்தொடர் 

2. அரசு + ஆளுகின்ற என்பது - கெடுதல் விகாரப்புணர்ச்சி : வேற் 
றுமை வழி , இரண்டாம் வேற்றுமைத் தொகையிலைத்தொட 

3. ஆளுகின்ற + ஜயலக்ஷ்மியாகிய என்பது-- இயல்பு புணர்ச்சி ; 
அல்வழித் தெரிகிலைப் பெயரெச்சத்தொடர் . 

4. ஜயலக்ஷ்மியாகிய + சக்ரவர்த்தினி என்பது -- இயல்பு புணர்ச்சி ; 
அல்வழி யிடைச்சொற்றொடர் . 

5. சக்ரவர்த்தினி + ஒருவருக்குமாத்திரம் என்பது - தோன்றல் விகாரப் 
புணர்ச்சி ; அல்வழிப் பண்புத்தொகை நிலை தொடர் . 

6. ஒருவருக்குமாத்திரம் + சிறந்த என்பது-- திரிதல் விகா ரப்புணர்ச்சி : 
அல்வழி யிடைச்சொற்றொடர் . 

7. சிறந்த + மரியாதை என்பது - இயல்பு புணர்ச்சி ; அல்வழித் தெரி 
நிலைப் பெயரெச்சத்தொடர் . 

8. மரியாதை + உண்டு என்பது தோன்றல் விகாரப்புணர்ச்சி . அவ்வமி 
யெழுவாய்த்தொடர் . 


41 


( II . ) , வீட்டிலுள்ளவர்கள் கண்டு வியந்து கொள்ளும் பொருட்டு மதி 
லேறி விற்பது மிறுமாப்புட னரசனடை நடப்பதும் மயிலுக்கானந்தமாயிருக் 


தன . 


1. வீட்டில் + உள்ளவர்கள் என்பது- இயல்பு புணர்ச்சி ; வேற்றுமை 
வழி , ஏழாம் வேற்றுமைத் தொகாநிலைத்தொடர் . 

2. உள்ளவர்கள் + கண்டு என்பது - இயல்பு புணர்ச்சி ; அல்வழி , யெழு 
வாய்த்தொடர் . 

3. கண்டு + வியந்துகொள்ளும் என்பது - இயல்பு புணர்ச்சி ; அல்வழி , 
தெரி விலை வினையெச்சத்தொடர் . 

4. வியந்துகொள்ளும் + பொருட்டு என்பது - இயல்பு புணர்ச்சி ; அல் 
வழித் தெரிகிலைப் பெயரெச்சத்தொடர் . 

5. பொருட்டு + மதில் என்பது- இயல்பு புணர்ச்சி ; வேற்றுமைவழி , 
நான்காம் வேற்றுமைத் தொகைவிலைத்தொடர் . 

6. மதில் + ஏறி என்பது - இயல்பு புணர்ச்சி ; வேற்றுமைவழி , ஏழாம் 
வேற்றுமைத்தொகை நிலைத்தொடர் . 

7. ஏறி + நிற்பதும் என்பது - இயல்பு புணர்ச்சி ; அல்வழித் தெரிகிலை 
வினையெச்சத்தொடர் . 

3. நிற்பதும் + இறுமாப்புடன் என்பது - இயல்பு புணர்ச்சி ; ( தழாஅத் 
தொடர் ) அல்வழி , எழுவாய்த்தொடர் . 

9. இறுமாப்புடன் + அரசன் என்பது - இயல்புபுணர்ச்சி ; வேற்றுமை 
வழி , மூன்ரீம் வேற்றுமைத் தொகாநிலைத்தொடர் . 

10 , அரசன் + நடை என்பது- திரிதலுங் கெடுதலுமடைந்த விகாரப்பு 
ணர்ச்சி ; வேற்றுமைவழி , ஆறாம் வேற்றுமைத்தொகை நிலைத்தொடர் . 

11. நடை + நடப்பதும் என்பது - இயல்பு புணர்ச்சி ; வேற்றுமை வழி , 
இரண்டாழ் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கக் தொகைவிலைத்தொ 
டர் . 

12. நடப்பதும் + மயிலுக்கு என்ப டயெல்பு புணர்ச்சி ; ( தழாஅத் 
தொடர் ) அல்வழி , எழுவாய்த்தொடர். 

13. மயிலுக்கு + ஆனந்தமாய் என்பது - கெடுதல் விகாரப்புணர்ச்சி ; 
வேற்றுமை வழி , நான்காம் வேற்றுமைத் தொகாவிலைத்தொடர் . 

14. ஆனந்தமாய் + இருந்தன என்பது- இயல்பு புணர்ச்சி ; அல்வழித் 
தெரிவிலை வினையெச்சத்தொடர் . 


42 


( III ) மைசூரரசனை நோக்கி நீர் வாழ்க வென்றொரு பெரியவர் கூறி 
னார். 


1. மைசூர் + அரசனை என்பது- இயல்பு புணர்ச்சி ; வேற்றுமைவழி , 
நானகாம் வேற்றுமைத் தொகைநிலைத்தொடர் . 

2. அரசனை + நோக்கி என்பது - இயல்புபுணர்ச்சி ; வேற்றுமைவழி , 
இரண்டாம் வேற்றுமைத் தொகாவிலைத்தொடர் . 

3. நோக்கி + நீர் என்பது - இயல்பு புணர்ச்சி ; அல்வழித்தெரிவி லை 
வினையெச்சத்தொடர் . 

4. நீர் + வாழ்க என்பது- இயல்புபுணர்ச்சி ; அல்வழி , எழுவாய்த் 
தொடர் . 

5. வாழ்க + என்று என்பது - தோன்றல் விகாரப்புணர்ச்சி ; அல்வழி , 
தெரிவிலை வினைமுற்றுத்தொடர் . 

6. என்று + ஒரு என்பது - கெடுதல் விகாரப்புணர்ச்சி ; அல்வழி ,இடைச் 
சொற்றொடர். 

7. ஒரு + பெரியவர் என்பது - இயல்புபுணர்ச்சி ; அல்வழிப் பண்புத் 
தொகைலிலைத்தொடர் . 

8. பெரியவர் + கூறினார் என்பது - இயல்பு புணர்ச்சி ; அல்வழி , எழு 
வாய்த்தொடர் . 

அப்பியாசம் . 
N.B. - 11 - ம் பக்கத்தில் - வாக்கியாங்கச்சேதன விலக்கணங் கூறுவதற் 
காகக் கொடுக்கப்பட்டிருக்கும் 24 வாக்கியங்களுக்கும் புணர்ச்சி யிலக்கணங் 
கூறுக . ( பதப்புணர்ச்சியும் பொருட்புணர்ச்சியு மென்றறிக .) 


ON DIVISIBLE WORDS . 


பகுபத முடிபிலக்கணக் குறிப்பு 

WORDS.- பதங்கள் . 
1. Words. எழுத்துகள் தனித்தாவது இரண்டு முதலியவாகத் 
தொடர்ந்தாவது ஒரு பொருளைத் தெரிவித்தால் பதமாம் , அது பகாப்பதம் 
பகுபதம் என இருவகையாம் . 
2. ஓர் எழுத்தாலாகிய மொழிகள் : 
( a ) சிறப்புப்பதங்கள் : - ஆ . , வ , ஏ , ஐ , ஓ ; கா , 

கா , கூ , கை , கோ ; சா , 8. சே . 
சோ ; தா , தீ , து , தூ, தே , தை ; நா , நீ, நே.ரை , நொ , நோ ; பா , பூ . பே , 
பை , போ , மா , மீ , மூ , மே , மை , மோ , யா ; வா , வீ , வை , வென . 


( 


( 6 ) இறப்பற்ற பதங்கள் - உ , ஒ , ஒள , கீ , கு , கௌ , சொ.த 

தது, சுப, பி , 
பீ , வி , வே 


3. Simple words பகுக்கப்படாத இயலபினையுடைய 

சொல் 
பகாப்பதம . அது இரண்டு எழுத்து முதல் ஏழெழுதது ஈறாகத்தொடரும் . 
( உ - ம் ) அணி , அறம் , அகலம் , அருபபம் , தருப்பணம் , உத்திரட்டாதி . 

4. Compound words. பகு தி விகுதி முதலிய உறுப்புகளால் பகுக 
கபபடுஞ சொல பகுபதம அது இரண்டு எழுதது முதல் ஒன்பது எழுத்து 
ஈறாகத் தொடரும் ( உ - ம் ) கூனி , கூனன , குழையன , பொருப்பன , அம்ப 
லவன , அரஙகத்தான , உத்திராடத்தான , உத்திரட்டாதியான . 


கவனிப்பு 
( a ) ஒரே பகுதியையுடைய ஒருபகுபதம இரண்டெழுத்து முதல் ஒன்பது 

எழுத்திறாக ததொடரும ஆனால் , நடத்துவிபபிக்கிறான எனப்பகுதி 
முதலிய உறுப்பு வேறுபட்டு வருகினறவைகளுக்கு வவரையறை 
யிலலையெனறறிக 


( b ) பகுதகால பொருள் உள்ளது பகுபதம் , பகுத்தால பொருள இலலது 

பகாப்பதம 


5. பகுதி , விகுதி , இடைநிலை , சாரியை , சந்தி , விகாரம் ஆகிய இவ்வா 
றுமே பகுபதத்தின உறுப்புகளாம . 

6 Root பத்தி - சொற்களின முதலில் பகாப்பதமாய நிற்பதே 
பகுதி என்னப்படும் . ( உ - ம் ) அறிஞன் எனபதில் " அறி " என்பதும் , கூனன் 
எனபதில் " கூன் எனபதும பெயாபபகு , களா நடக்கிறன் எனபதில் 
" தட " எனபதும் , செயகிறன் எனபதில “ செய 

எனபதும் வினைப்பகுதி 


. 


களாம் 


. 


7. Tertillation . விகுதி . - விகுதியாவது மொழியின் கடையில் ) 
நிற 
கும் ஓர் உறுப்பாம் . ( உ ம ) கோக்கள எனபதில் கள் " என்பதும் , குருமார் 
என்பதில் " மார் " என்பதும் பெயாவிகுதிகள் ; வந்தான் என்பதில் ஆன் 
எனபதும , போனாள எனபதில் ஆள எனபதும வினைவிகுதிகள் . 

Middle Particle . இடைநிலை - இடைநிலையாவது பகுதி விகுதி 
களுக்கு மத்தியில் நின்று பெயாச் சொற்களிற காலத்தை யுணாததாமலும் , 
வினைச் சொற்களிற் காலத்தை யுணாத்தியும் நிற்கினற ஓர் உறுப்பாம் . ( உ - ம் ) 
வலைச்சி , வலைஞன இவற்றில் சகரமும் ஞகரமும் பெயா இடைநிலைகள 
படிக்கிறன் என்பதில் " கிறு என்பதும் போயினன் எனபதில் " இன் 
என்பதும் வினை இடைநிலைகள் 


44 


| 


-- 


9. Euphonic particle . சாரியை : - சாரியையாவது செவிக்கு, இன் 
பம் பயத்தற் பொருட்டு மொழிகளைச் சார்ந்துவரும் ஓர் உறுப்பாம் . ( உ - ம் ) 
ஆலங்காய் என்பதில் அம் என்பதும் , வந்தனன் என்பதில் அன் " என் 
பதுஞ் சாரியைகளாம் . 

கவனிப்பு : - சாரியைகரின் அட்டவணை : - அன் , ஆன் , இன் , அல் , இல் , 
அற்று , இற்று , அத்து , அம் , ஆம் , தம் , நம் , நும் , ஏ , அ , ஆ , உ , ஐ , த , து , ன் 
இவ்விருபத்தொன்றஞ் சாரியைகளாம் . (பதவியலிற் காண்க . ) 

10. Combination . சந்தியாவது நிலைமொழியும் வருமொழியும் ஒன் 
றோடொன்று புணருவது . (உ - ம் ) பொன்மணி , அலைபெரிது - இவை இயல்பு 
புணர்ச்சி . மா + காய் = மாங்காய் , கல் + மலை = கன்மலை , மரம் + வேர் = மரவேர் 
- இவை விகாரப்புணர்ச்சி (சந்தி , புணர்ச்சி என்பன ஒருபொருட்சொற்கள்.) 

11. Clalige . விகாரம் : - விகாரமாவது மொழிகளில் உண்டாகும் வித் 
தியாசம் . அது செய்யுள் விகாரம் , புணர்ச்சி விகாரம் , பகுதி விகார மென 
மூவகையாம் . 

12. செய்யுள் விகாரமென்பது அடி தொடை முதலியவற்றை நோக் 
கிய விடத்து நேரும் . அது வலித்தல் , மெலித்தல் , நீட்டல் , குறுக்கல் , 
விரித்தல் , தொகுத்தல் , முதற்குறை , இடைக்குறை , கடைக்குறை யென 
ஒன்பது வகைப்படும் . இவ்விகாரங்கள் வழக்கத்திலும் உண்டு . ( பதவியலிற் 
காண்க .) 

13. புணர்ச்சி விகாரம் நிலைமொழி வாழிகளின் சந்திகளினால் 
மொழி மூன்றிடத்து நேரும் . அது தோன்றல் , திரிதல் , கெடுதல் என 
மூன்று வகையாம் . இதுதான் பகுபத முடிபிலக்கணத்திற் சந்தி யென்று 
சொல்லப்படுவது . (புணரியலிற் காண்க . ) 

14. காலங் காட்டுதற்காயினும் இயல்பாகவாயினும் மொழிகள் விகாரப் 
பட்டு வருவது பகுதி விகாரமாம் . உதாரணம் : நடு - நட்டான் என்பது 
காலங்காட்டுதல் . கொனா- கொணர்ந்தான் என்பது இயல்பாக மாறுதல் ,. 


THE LIST OF TERMINATIONS OF VERBS AND NOUN 

விகுதிகளைக் காட்டும் அட்டவணை . 
1. தன்மை யொருமை வினைமுற்று விகுதிகள் : என் , ஏன் , அன் , அல் , 
சூத , து , டு , று - உண்டனென் , உண்டேன் , உண்டனன் ; உண்பல் , உண்கு , 
வந்து , உண்டு , சென்று , 


45 


குறிப்பு . 
( a ) " அல் " - எதிர்காலத் தன்மை யொருமையில் மாத்திரம் வரும் . உண்பல் - 

உண்பேன் . 


( டு ) டு " - இறந்தகாலத்தையும் ; கு எதிர்காலத்தையும் ; " து , 

இறப்பெதிர்வாகிய இரண்டு காலங்களையும் இடைநிலை வேண்டாதுண 
ர்த்தும் . உண்டு =உண்டேன் ; உண்கு = உண்பேன் ; வந்து - வந்தேன் , 

சென்று = சென்றேன் ; வருது - வருவேன் , சேறு = செல்வேன் .. 
2. தன்மைப்பன்மை வினைமுற்று விகுதிகள் : அம் , ஆம் , எம் , ஏக் 
ஓம் , கும் , தும் , டும் , றும் - உண்கின்றனம் , உண்கின்றாம் , உண்கின்றனெம் , 
உண்கின்றேம் , உண்கிறோம் , உண்கும் , வந்தும் , உண்டும் , சென்றும் . 


2 


குறிப்பு : - உண்கும் = உண்போம் , வந்தும் = வந்தோம் , உண்டும் - உண்டோம் , 

சென்றும் = சென்றோம் ; வருதும் - வருவோம் , சேறும் = செல்வோம் . 


3. முன்னிலை யொருமை வினைமுற்று விகுதிகள் : ஐ , ஆய் , ண் 
டனை , உண்டாய் , உண்டி . 

4. முன்னிலைப்பன்மை வினைமுற்று விகுதிகள் : இர் , ஈர் - உண்டனிர் , 
உண்டீர் . 


5. ஆண்பால் படர்க்கை வினைமுற்று விகுதிகள் : அன் , ஆன் - உண்ட 
னன் , உண்டான் . 

6. பெண்பாற் படர்க்கை வினைமுற்று விகுதிகள் : அள் , ஆள் - உண் 
டனள் , உண்டாள் . 


7. பலாபாற் படர்க்கை வினைமுற்று விகுதிகள் : அர் , ஆர் , ப , மார் - 
உண்டனர் , உண்டார் , உண்ப , உண்மார் . (உண்ப = உண்டார் , உண்பார் 
உண்மார் = உண்பார் . ) 

8 , ஒன்றன்பால் படர்க்கை வினைமுற்று விகுதிகள் : து , று - உண்டது , 
ஆயிற்று , 

9. பலவின்பாற் படர்க்கை வினைமுற்று விகுதிகள் : அ - உண்டன . 
10. ஆண்பால் , பெண்பால் , ஒன்றன்பால் , பலவின்பால்களுக்குப் பொ 
துவாகிய வினைமுற்று விகுதி : உம் -- உண்ணும் , 

11. ஒருமை ஏவல் வினைமுற்று விகுதிகள் : ஆய் , இ - உரையாய் ,, 
உரை தி . 

12. பன்மை ஏவல் வினைமுற்று விகுதிகள் , நீர் , ஈர் , மீன் , உம் - உரைத் 
திர் , உரையீர் , உரைமின் , உரையும் . 


46 


13. வியங்கோள் வினைமுற்று விகுதிகள் : க , ய, ர் , அல் , ஆல் , ஓட்டும் , 
ஆக , கட - வாழ்க , வாழிய , வாழியர் , உண்ணல் , ஒரால் , வாழட்டும் , வாழ் 
வேனாக , வாழக்கடவேன் , ( ஓரால் = ஒருவற்க = நீங்கற்க = நீங்காதே .) 
குறிப்பு : - " அ தல் " என்பனவும் வியங்கோள் விகுதிகளாய் வரும் . ( உ - ம் ) நான் 

மறை யறங்களோங்க , மனத்துக்கண் மாசிலனாதல் . 
14. துணைவிகுதி அல்லது விகுதிமேல் விகுதி : கள் - வருவார்கள் . 

15 , எதிர்மறை விகுதிகள் : ஆ , இல் , அல் , ஏல்-- செய்யான் , செய்கி 
லான் , செய்கலான் , செய்யேல் . 

16. இறந்தகால வினையெச்சவினை விகுதிகள் : உ , இ , ( யகரமெய் ) , 
பு , ஆ , ஊ , என , உம் - படித்து , ஓடி , போய் , செய்பு , செய்யா , செய்யூ , 
செய்தென , காண்டலும் . 

17. எதிர்கால வினையெச்சவினை விகுதிகள் : இன் , இல் , ஆல் , கால் , ஏல் , 
எனின் , ஆயின் , ஏனும் , ஆனால் , இய , இயர் , வான் , பான் , பாக்கு , கடை , 
வழி , இடத்து , உழி - படிக்கின் , படிக்கில் , படித்தால் , படிக்குங்கால் , உண்டா 
னேல் , உண்டானெனின் , உண்டானாயின் , உண்டானேனும் , உண்டா 
னால் , ஆடிய , ஆடியர் , விடுவான் , நடப்பான் , விடுபாக்கு , செய்தக்கடை , செய் 
தவழி , செய்தவிடத்து , செய்துழி . 

18. நிகழ்கால ( முக்காலத்துக்கும் பொதுவான ) வினையெச்சவினை விகு 
திகள் : அ , த - படிக்க , உணற்கு. 

19 , எதிர்மறை விகுதியோடு வரும் வினையெச்சவினை விகுதிகள் : மல் , 
மை , மே , து - படியாமல் , படியாமை , படியாமே , படியாது . 

20. இறந்தகாலப் பெயரெச்சவினையில் வரும் விகுதி : அ - படித்த 
21. நிகழ்காலப் பெயரெச்சவினையில் வரும் விகுதி : அ - படிக்கிற 
22 . எதிர்காலப் பெயரெச்சவினை விகுதி : உம் - படிக்கும் . 
23. எதிர்மறை விருதியோடு வரும் பெயரெச்சவினை விகுதி : அ - படி 


னு 


யாத . 


24. இறந்தகாலத் தொழிற்பெயரில் வரும் விகுதிகள் : மை , து - படித் 
தமை , படித்தது . 

25. நிகழ்காலத் தொழிற் பெயரில் வரும் விகுதிகள் : மை , து - படிக் 
சின்றமை , படிக்கிறது . 

28. எதிர்காலத் தொழிற்பெயரில் வரும் விகுதி : து - வருவது . 

27. காலங்காட்டாத தொழிற்பெயர் விகுதிகள் : தல் , அல் , அம் , ஐ , 
கை , வை , து , பு , உ , தி , சி , வி , உள் , காடு , பாடு , அரவு , ஆனை , வு , மதி , அடம் , 


47 


யான , , ஐ 

நூல, ஆல , - படித்தல் , ஆடல் , வாட்டம் , கொலை , வருகை , பார 
வை , போக்கு , கடப்பு , வரவு , மறதி , உணர்ச்சி , கல்வி , விக்குள் , சாக்காடு , 
கோட்பாடு , தோற்றரவு , வாரானை , இழிவு , இறக்குமதி , கட்டடம் , ஆட்டு 
வான் ( = ஆட்டுதல் ), எச்சில் , தழால் , வெகுளி. 

28 , எதிர் மறை விகுதியோடு வரும் தொழிற்பெயர் விகுதிகள் : மை. 
து - நடவாமை , நடவாதது . 

29. உடன்பாட்டுப் பொதுக்குறிப்பு வினைமுற்றுகள் : 6 , தகும் , படும் , 
வேண்டும் , ஆம் , ஒல்லும் , கூடும் , முடியும்- உண்டு , கற்பிக்கத்தகும் . கற்பிக் 
கப்படும் , கற்பிக்கவேண்டும் , கற்பிக்கலாம் , கற்பிக்கவொல்லும் , கற்பிக்கக் 
கூடும் , கற்பிக்கமுடியும் . 

30. எதிர்மறைப் பொதுக்குறிப்பு வினைமுற்று விகுதிகள் : ஐ , று , 
தகாது , படாது , வேண்டாம் , ஆகாது , ஒல்லாது , கூடாது , முடியாது .- 
இல்லை , இன்று , கற்பிக்கத்தகாது , கற்பிக்கப்படாது , கற்பிக்கவேண்டாம் , கற் 
பிக்கலாகாது , கற்பிக்கவொல்லாது , கற்பிக்கக்கூடாது , கற்பிக்கமுடியாது . 

31. உடன்பாட்டுக் குறிப்பு வினையெச்ச வினை விகுதி : அ - மெல்ல . 

32. எதிர்மறையில் வரும் குறிப்பு வினையெச்சவினை விகுதிகள் : மல் , 
மை , மே , து , றி , ஆல் , கால் , கடை , வழி , இடத்து - அல்லாமல் , அல்லாமை , 
அல்லாமே , அல்லது , அன்றி , அல்லால் , அல்லாக்கால் , அல்லாக்கடை , அல் 
லாவழி , அல்லாவிடத்து . 

33. உடன்பாட்டுக் குறிப்புப் பெயரெச்சவினை விகுதிகள் : க , இய - 
செய்ய , அழகிய 

34 . எதிர்மறையில் வரும் குறிப்புப் பெயரெச்சவினை விகுதி : அ - இல் 


லாத . 


2 


35. ஆற்றல் உணர்த்தும் விகுதிகள் : மாட்டு , கில் - செய்யமாட்டுவேன் 
செய்கிற்பேன் . 

36. மங்கலப்பொருளை அல்லது வழக்கப்பொருளை யுணர்த்தும் விகுதி : 


வா . 


மங்கலம் : போய் வருகிறேன் ( = போகிறேன் ) , போய்வாரும் 
{ = போம் ) , அழைத்துவா ( = போய் அழை ) இவற்றில் போய்வா 
அழைத்துவா - பகுதிகள் ,. 
வழக்கு : நடந்துவருகிறது ( = நடக்கிறது ) , செய்து வருகிறார்கள் 
( = செய்கிறார்கள் ) . இவற்றில் " நடந்துவா செய்துவா ” -பகு 


48 


37. கிருபைப்பொருளை யுணர்த்தும் விகுதி : அருள்- திருவாய்மலர்க் 
தருளினார் ( = மலர்ந்தார் ), குருவானவர் எழுந்தருளினார் ( = எழுந்தார் ) . இவற் 
றில் மலர்ந்தருள் , எழந்தருள் - பகுதிகள் . 

38. தற்செயல் விகுதி : கொள் - விழித்துக்கொள்ளுகிறான் . ( இங்கே 
விழித்துக் கொள்ளுகிறான் என்பது விழிக்கிறான் என்று அருத்தமாம் . 
இந்த வினையில் “ விழித்துக்கொள் ” -பகுதி . 


குறிப்பு . 
( a ) தற்செயல் விகுதி " கொள் ஒரு வினைச்சொல்லுக்கு ஈற்றில் வரும் போது 

சுயாதீனத்தை யுணர்த்தும் . ( உ - ம் ) விழித்துக்கொள்ளுகிறானென்பது 
தன்னிஷ்டபடி அவனே விழிக்கிறான் என்று அருத்தமாம் . ஒருவனு 

டைய கட்டாயத்தினாலல்லவென்றறிக . 
( 6 ) காள் என்னும் தற்செயல் விகுதி " வா , " " போ " என்னும் வினைச்சொற் 

களுக்கு ஈற்றில் வருவதுடன் முதலிலும் வரும் . அப்போது வா , 
" போ " என்னுஞ் சொற்கள் செயப்படுபொருள் குன்றா வினையாய் நிற் 
கும் . ( உ - ம் ) பணம் கொண்டு போகிறான் , புஸ்தகம் கொண்டுவருகி 
றான் . இங்கே “ கொண்டுபோ கொண்டுவா " என்பவை - பகுதிக் 

ளாம் . 
89. எச்சரிக்கைப் பொருளை யுணர்த்தும் விகுதி : வை - அவனை அனுப் 
பிவைக்கிறான் , ( = அனுப்புகிறான் ) , மீனைக் குளத்தில் விட்டுவைக்கிறான் 
( = விடுகிறான் . இவற்றில் " அனுப்பிவை , விட்டுவை - பகுதிகள் . 

40. துணிவு பொருள் விகுதிகள் : விடு , ஒழி , தொலை , போடு - 
கொடுத்துவிடுவான் , போயொழிந்தான் , எழுதித்தொலைத்தான் , வெட்டிப் 
போட்டான் . இவற்றில் கொடுத்துவிடு , போயொழி , எழுதித்தொலை , வெட் 
டிப்போடு - பகுதிகள் . 

41. பிறவினை விகுதிகள் : வி , பி , கு , சு , டு , து , பு , று - செய்விக்கிறான் , 
நடப்பிக்கிறான் , போக்குகிறான் , பாய்ச்சுகிறான் , உருட்டுகிறான் , நடத்துகி 
மூன் , எழுப்புகிறான் , பயிற்றுகிறான் , 

42. செயப்பாட்டுவினை விகுதிசன் : படு, உண் - எழுதப்படுகிறான் , 
அடியுண்டான் . 

43. பிற்பொருட்டு விகுதி ; உம் - வந்தது + " உம் ” + போனான் = வந்த 
தும் போனான் . 

44. துணைவினை ( வினைமேல்வினை , அல்லது பகுதிப்பொருள் விகுதி ). 
இரு , 00 , போ , தா -- எழுந்திருந்தான் , உரைத்திட்டான் , ஒழிந்துபோ 
னான் , போதந்தான் ( = போயினான் ) . இங்கே எழுந்திரு , உரைத்திடு , ஒழிந்து 
போ , போதா - இவைகள் பகுதிகளாம் . 


49 


45. வினை முதற்பொருளில் வரும் விகுதிகள் : இ , ஐ , அம் - அலரி , 
பறவை , 

பெச்சம் . 
46. செயப்படு பொருளில் வரும் விகுதிகள் : இ , ஐ , அம் - ஊருணி ; 
தொடை , தொல்காப்பியம் . 

47. கருவிப்பொருளில் வரும் விகுதிகள் : ஓ , ஐ , அம் - மண்வெட்டி , 
பார்னவ , நோக்கம் . 

. 
48. பெயர் விகுதிகள் : அன் , ஆன் , அள் , ஆள் , அர் , ஆர் , அ , து , இ 
மார் , மன் , மான் , கள் , வை , தை , கை , பி , முன் , அல் , ன் , ள் , ர் , வ் குழை 
யன் , வானத்தான் , குழையள் , வானத்தாள் , குழையர் , வானத்தார் , குழை 
யன , யாது , பொன்னி , தேவிமார் , வடமன் , கோமான் , கோக்கள் , அவை , 
எந்தை , எங்கை , தம்பி , எம்முன் , தோன்றல் , பிறன் , மகள் , பிறர் , அவ் . 

குறிப்பு. 
( a ) " கள் " என்னும் பன்மைப்பெயர் விகுதி உயர்திணையில் மரியாதை யொரு 

மை விகுதி யெனவும் படும் . ( உ - ம் ) தாங்கள் சொன்னீர்கள் , ஐயா 
அவர்கள் வருவார்கள் , தாங்கள் " " அவர்கள் " என்னும் படர்க்கைப் 
பன்மைப் பெயர்களும் , “ சொன்னீர்கள் வருவார்கள் " என்னும் பலர் 
பால் படர்க்கை வினை முற்றுகளும் ஈண்டு மரியாதை யொருமையைக் 

குறிக்கின்றன வென்றறிக . 
( b ) பெயரிலும் வினையிலும் “ னகர , " ளகா " , " ரகா , " யகர , ஈற்றுச் சொல் 

லின் அயலிலிருக்கும் " ஆகாரம் " செய்யுளில் ஓகாரமாகும் . ( உ - ம் ) நல் 

லார் = " நல்லோர் , என்றிசினார் = " என்றிசினோர் 
( c ) " இகாவிகுதி " பெண்பாலையே அல்லாமல் ஆண்பாலையும் ஒன்றன் பாலையுங் 

காட்டுவதுண்டு. உதாரணம் : - " ஆண்பால் ": துறவி , வில்லி ; ஒன்றன் 

பால் ": நாற்காலி , முக்காலி. 
49. பண்புப்பெயர் விகுதிகள் : மை , ஐ , 1 ) , த , றி , று , அம் , பம் , நர் , 
உ , சி , து , இல் , மன் - நன்மை , தொல்லை , மாண்பு, நன்கு , நன்றி , நன்று , 
நலம் , ஒட்பம் , நன்னர் , மழவு , மாட்சி , தீது , குறில் , பருமன் . 

குறிப்பு . 
பண்பிற்பகா நிலைப்பதம் : செம்மை , கருமை , பசுமை , வெண்மை , திண்மை , 

நுண்மை , சிறுமை , பெருமை , குறுமை , நெடுமை , தீய்மை , தூய்மை , 
வெம்மை , குளிர்மை , கொடுமை , கடுமை , மேன்மை , கீழ்மை , மெய்மை , 
வறுமை , பொய்மை , வன்மை , மென்மை , நன்மை , ஐம்மை , பழைமை , 
புதுமை , இனிமை , அணுமை , நிலைமை , ஆண்மை, உம்மை , ஒருமை , 
பன்மை , இருமை , அருமை , கைம்மை , கூர்மை , கேண்மை , சேண்மை , 
வளமை , இளைமை , முதுமை , சேய்மை , உண்மை , பொன்மை , அணி 
மை , தண்மை , நொய்மை , இன்மை , பருமையும் இவை போல்வன பிற 
வுஞ் சொன்னிலையாற் பகுபதமாயினும் , " மை விகுதிக்குப் பகுதிப் 
பொருளல்லது வேறுபொருள் இல்லாமையினாலே பொருணிலையாற் 

பகாப்பதமாம் . 
50. தன்மைப்பொருள் உணர்த்தும் விகுதி : மை- ஆண்மை , 

7 


- 


50 


இடை நிலையைக் காட்டும் அட்டவணை . 


51. இறந்தகால இடைவிலைகள் : த் , ட் ., ம் , இன் - படித்தான் , கண் 
டான் , சென்றான் , அனுப்பினான் . 

. 
குறிப்பு : ( ய் ) யகரமெய்யும் , “ இசின் என்பதும் இறந்தகால டைநிலைக 

ளாயும் வரும் . ( உ - ம் ) போயது , என்றிசினோர் . 
52. நிகழ்கால இடைநிலைகள் : கிறு , கின்று , ஆதின்று - படிக்கிறான் , 

படிக்கின்றான் , படியாகின்றான் . 
குறிப்பு: ஆகடந்து , " ஆவிருந்து , ஆநிற்கிறு , " " ஆநிற்கின்று , " " ந் " " த் 

இவ்வாறும் நிகழ்கால இடைநிலைகளாயும் வரும் . ( உ - ம் ) உண்ணாகிட 
ந்தான் , உண்ணாவிருந்தான் , உண்ணாநிற்கிறான் , உண்ணாநிற்கின்றான் . 
உணனுநர் , உரைத்திர் . (உண்ணுநர் -- "உண்கிறார்கள் , உரைத்திர் 

சொல்கிறீர்கள்). 
53. எதிர்கால இடைவிலைகள் : வ் , ப்- செய்வான் , படிப்பான் . 
குறிப்பு : ( " ம் " ) மகரமெய் , " மன் , “ கு - இம்மூன்றும் எதிர்கால இடைநிலைக 

ளாயும் வரும் . ( உ - ம் ) என்மர் , என்மனார் , செய்கேன் . - செய்வேன் . 


METIIOD OF DIVIDING DIVISIBLE WORDS . 
பகுபத முடிபிலக்கணங்கூறும் விதம் . 

( தெரிநிலை வினைப்பகுபதம் . ) 
1. கரிப்பிக்கப்படுகின்றேன் : களி - தன்வினைப்பகுதி , பி- பிறவினை 
விகுதி , ( ப் ) பகரமெய் - தோன்றல் சந்தி , களிப்பி -பிறவினைப்பகுதி ; கு 
சாரியை, ( க ) ககரமெய் தோன்றல் சந்தி , ( அ ) அகரம் - சாரியை, ( உ ) உக 
ரம் - கெடுதல் சந்தி , படு - செயப்பாட்டுவினை விகுதி , ( ப் ) பகரமெய் - 
தோன்றல் சந்தி , களிப்பிக்கப்படு - செயப்பாட்டு வினைப்பகுதி ; கின்று- கெழ் 
கால இடைநிலை, ஏன் - தன்மை யொருமை வினைமுற்றுவிகுதி , ( உ ) உகரம் - 
கெடுதல் சந்தி ; இவ்வாறு முடிந்த களிப்பிக்கப்படுகின்றேன் என்னும் பகு 
பதந் தெரிநிலை நிகழ்காலத் தன்மை யொருமை வினைமுற்று . 

2. கண்டோம் : காண் - பகுதி , ( கா ) ககர ஆகாரம் ( க ) ககர அகரமா 
னது குறுக்கல் விகாரம் , ஓம்- தன்மைப் பன்மை வினைமுற்று விகுதி , 
( ட் ) டகரமெய் - இறந்தகால இடைநிலை ; இவ்வாறு முடிந்த கண்டோம் 
என்னும் பகுபதந் தெரிவிலே இறந்தகாலத் தன்மைப் பன்மை வினைமுற்று , 

8. உண்டாய் : உண் -- பகுதி , ஆய் - முன்னிலை யொருமை வினைமு 
ற்று விகுதி , ( ட் ) டகரமெய் - இறந்தகால இடைசிலை , இவ்வாறு முடிந்த 
உண்டாய் என்னும் பகுபதந் தெரிநிலை இறந்தகால முன்னிலை யொருமை 
வினைமுற்று , 


51 


கர 


ளகரமெய் 


4. சென்றீர்கள் : செல் - பகுதி , ஈர் - முன்னிலைப்பன்மைவினைமுற்று 
விகுதி . கள் - விகு திமேல் விகுதி , ( ) றகரமெய்.- இறந்தகால இடைகலை , 
( ல் - ற் ) லகரமெய் றகரமெய்யானது- திரிதல் சந்தி , ( -ன் ) றகரமெய் 
னகரமெய்யானது மெலித்தல் விகாரம் ; இவ்வாறு முடிந்த சென்றீர்கள் என் 
னும் பகுபதந் தெரிநிலை இறந்தகால முன்னிலைப்பன்மை வினைமுற்று . 

5. அனுப்பிவைக்கிறான் : அனுப்பு- தன்வினைப் பகுதி , ( இ ) இகரய் 
சாரியை , ( உ ) உகரம் - கெடுதல் சந்தி , வை - எச்சரிக்கைப் பொருளையுணர் 
த்தும் விகுதி, அனுப்பிவை - அனைத்தும் ஒருபகுதி ; ஆன் - ஆண்பால் படர் 
க்கை வினைமுற்று விகுதி , கிறு - நிகழ்கால இடை இலை , ( க் ) ககரமெய் - தோன் 
றல் சந்தி , ( உ ) உகரம் - கெடுதல் சந்த ; இவ்வாறு முடிந்த அனுப்பி வைக்கி 
றன் என்னும் பகுபதந் தெரிகிலை நிகழ்கால ஆண்பால் படர்க்கை வினை 
முற்று . 

6 . விழித்துக்கொண்டாள் : விழி - தன்வினைப்பகுதி , து - சாரியை , 
( த் ) தகரமெய் - தோன்றல் சந்தி , கொள் - தற்செயல்விகுதி , ( க் ) 
மெய் --தோன்றல் சந்தி , விழித்துக் கொள் - அனைத்தும் ஒரு பகு ; ஆள் - 
பெண்பால் படர்க்கை வினைமுற்று விகுதி , ( ) !-கரமெய் - இறந்தகால 
நிலை , ( ள் -- ட் ) 

டகரமெய்யானது -- திரிதல் சந்தி , 
( - ) டகரமெய் ணகரமெய்யானது மெலித்தல் விகாரம் ; 
முடிந்த விழித்துக்கொண்டாள் என்னும் பகுபதந் தெரிகிலை இறந்தகாலப் 
பெண்பால் படர்க்கை வினைமுற்று . 

7. மலர்ந்தருளினார் : மலர்- தன்வினைப்பகுதி , து - சாரியை , ( த் ) 
தகரமெய் - தோன்றல் சந்தி , ( -ந் ) தகரமெய் நகரமெய்யானது. 
லித்தல் விகாரம் , அருள் - கிருபைப் பொருளை யுணர்த்தும் விரு , ( உ ) உக 
ரம் - கெடுதல் சந்தி , மலர்ந்தருள் - அனைத்தும் ஒரு பகுதி ; ஆர் - பலர்பால் 
படர்க்கை வினைமுற்று விகுதி , இன் - இறந்தகால இடைரிலை ; இவ்வாறு 
முடிந்த மலர்ந்தருளினார் என்னும் பகுதமானது (ஈண்டு மரியாதையில் ஒரு 
மைப் பொருளை யுணர்த்துவதால் ) ஆண்பால் படர்க்கை வினைமுற்றாம் . 

8. கொடுத்துவிட்டார்கள் : கொடு - தன்வினைப்பகுதி , து - சாரியை , 
( த் ) தகரமெய் - தோன்றல் சந்தி , விடு-- துணிவு பொருளையுணர்த்தும் 
விகுதி , கொடுத்துவிடு - அனைத்தும் ஒரு பகு , ) ; ஆர் --- பலர்பால் படர்க்கை 
வினைமுற்று விகுதி, கள் - விகுதி மேல்விகுதி , கொடுத்துவிடு என்னும் 
பகுதி இரட்டி இறந்தகாலங்காட்டியது - விரித்தல் விகாரம் , ( உ ) உகரம் - 
கெடுதல் சந்தி ; இவ்வாறு முடிந்த கொடுத்துவிட்டார்கள் என்னும் பகுபதந் 
தெரிலை இறந்தகாலப் பலர்பால் படர்க்கை வினைமுற்று . 


இவ்வாறு 


மெ 


N.B .-- விடு என்னும் விகுதியிலுள்ள ஒற்று இரட்டி " விட்டு என்றாகி , இற 

ந்தகாலங் காட்டியது . இதைப் பகுதி விகாரம் என்றுஞ் சொல்வர் . 


கொண்டு போயிற்று : கொள் - தன்வினைப்பகுதி , டு - எழுத்துப் 
பேறு , ( ள் -- ட் ) ளகரமெய் டகரமெய்யானது - திரிதல் சந்தி , ( -ண் ) 
டகரமெய் ணகரமெய்யானது -- மெலித்தல் விகாரம் , போ -- துணைவினை , 
கொண்டுபோ - அனைத்தும் ஒரு பகுதி ; று - ஒன்றன்பால் படர்க்கை வினை 
முற்று விகுதி , இன் - இறந்தகால இடைநிலை , ( ன் - ற் ) னகரமெய் றகர 


52 


மெய்யானது - திரிதல் சந்தி , ( ய் ) யகரமெய் தோன்றல் சந்தி ; இவ்வாறு 
முடிந்த கொண்டுபோயிற்று என்னும் பகுபதந் தெரிநிலை இறந்தகால ஒன் 
றன்பாற் படர்க்கை வினைமுற்று. 

10. வந்தன : வா - பகுதி , ( வா -வ ) வகர ஆகாரம் , வகர அகரமா 
னது - குறுக்கல் விகாரம் , ( அ ) அகரம் - பலவின்பால் படர்க்கை வினை 
முற்று விகுதி , (த் ) தகரமெய்- இறந்தகால இடைவிலை, அன் - சாரியை , ( த் ) 
தகரமெய் - தோன்றல் சந்தி ; (த் - நீ ) தகரமெய் நகரமெய்யானது - மெ 
லித்தல் விகாரம் ; இவ்வாறு முடிந்த " வந்தன என்னும் பகுபதம் தெரி 
நிலை இறந்தகாலப் பலவின்பால் படர்க்கை வினைமுற்று . 

11. * படிப்பாய் ; படி - பகுதி , ஆய் -- எவலொருமை வினைமுற்றுவிகுதி , 
( ப ) பகரமெய் - எழுத்துப்பேறு , ( ப் ) பகரமெய் - தோன்றல் சந்தி ; 
வாறு முடிந்த படிப்பாய் என்னும் பகுபதம் ஏவல் ஒருமை வினைமுற்று . 
( ஆய் என்னும் விகுதயே எதிர்காலத்தையுங் காட்டிற்று . ) 

12. போய்வாரும் : போ - தன்வினைப் பகுதி , ( ய் ) யகரமெய்- எழுத்து 
ப்பேறு , வா - மங்கலப் பொருளை யுணர்த்தும் விகுதி , போய் வா - 

அனைத் 
தும் ஒரு பகுதி , ரு - விரித்தல் விகாரம் , உம் - ஏவல் பன்மை வினைமுற்று 
விகுதி , ( உ ) உகரங் - கெடுதல்சந்தி ; இவ்வாறு முடிந்த போய் வாரும் என் 
னும் பகுபதமானது ( ஈண்டு மரியாதையில் ஒருமைப்பொருளை யுணர்த்துவ 
தால் ) ஏவல் ஒருமை வினைமுற்றாம் . 

13. செய்மின் : செய் - பகுதி , மின் - ஏவல்பன்மை வினைமுற்று விகுதி ; 
இவ்வாறு முடிந்த செய்மின் என்னும் பகுபதந் தெரிநிலை எவற்பன்மை 
வினைமுற்று . ( மீன் என்னும் விகுதியே எதிர்காலத்தையுங் காட்டியது . ) 

14. செய்யுங்கள் : செய் - பகுதி , உம் - ஏவல் பன்மை 
விகுதி , ( ய் ) யகரமெய்- தோன்றல் சந்தி , கள் - விகு திமேல்விகுதி,(ம்-- X ) 
மகரமெய் ஙகரமெய்யானது - திரிதல் சந்தி ; இவ்வாறு முடிந்த செய்யுங் 
கள் என்னும் பகுபதம் ஏவல்பன்மை வினைமுற்று . ( உம் என்னும் வி 
தியே எதிர்காலத்தையுங் காட்டிற்று . ) 

15. வாழ்க : வாழ் -- பகுதி , ( க ) ககரம்- வியங்கோள் வினைமுற்று 
விகுதி ; இவ்வாறு முடிந்த வாழ்க என்னும் பகுபதந் தெரிநிலை வியங்கோள் 


வினைமுற்று 


வினைமுற்று . 


16. வியந்துகொண்டு : விய- தன்வினைப்பகுதி , து - சாரியை , (த் ) 
தகரமெய் தோன்றல் சந்தி ; ( த் - ந் ) தகரமெய் நகர மெய்யானது -- மெலித் 
தல் விகாரம் , கொள்-தற்செயல் விகுதி , வியந்துகொள்- 

அனைத்தும் ஒரு 
பகுதி ; ( உ ) உகரம் - இறந்தகால வினையெச்ச விகுதி , ( ட் ) டகரமெய் - 
இறந்தகால இடைநிலை , ( ள் - ட் ) ளகரமெய் டகரமெய்யானது - திரிதல் 
சந்தி , ( - ) டகரமெய் ணகரமெய்யானது - மெலித்தல் விகாரம் ; இவ் 
வாறு முடிந்த வியந்து கொண்டு என்னும் பகுபதந் தெரிநிலை இறந்தகால 
வினையெச்சம் . 


ஏவல் வினைமுற்றுக்கும் எதிர்கால முன்னிலை வினைமுற்றுக்கும் வித்தியாசம் 

யாதெனில் :-- ஏவல்வினைமுற்றில் " விகுதியே " காலங்காட்டும் . முன் 
னிலை வினைமுற்றில் "இடைநிலை " காலங்காட்டு மென்றறிக . 


53 


17. காட்ட : காண் - தன்வினைப் பகுதி , டு- பிறவினை விருதி , ( ண் - ட் ) 
ணகரமெய் டகரமெய்யானது - திரிதல் சந்தி , காட்டு - பிறவினைப்பகுதி ; 
( அ ) அகரம் - நிகழ்கால வினையெச்ச விகுதி , ( உ ) உகரம் - கெடுதல் சந்தி ; 
இவ்வாறு முடிந்த காட்ட என்னும் பகுபதந் தெரிநிலை ஜிகழ்காலப் பிறவினை 
வினையெச்சம் . 

18. அசைந்தால் : அசை - பகுதி , ஆல் - எதிர்கால வினையெச்ச விகுதி , 

சாரியை , ( உ ) உகரம் - கெடுதல் சந்தி , ( த் ) தகரமெய் - தோன்றல் சந்தி , 
(த் - த் ) தகரமெய் நகரமெய்யானது- மெலித்தல் விகாரம் ; இவ்வாறு 
முடிந்த அசைந்தால் என்னும் பகுபதம் தெரிநிலை எதிர்கால வினையெச்சம் . 

19. சிறந்த : சிற - பகுதி , ( அ ) அகரம் - பெயரெச்ச விகுதி , ( த் ) தகர 
மெய்- இறந்தகால இடைவிலை , ( த் ) தகரமெய் - தோன்றல் 

சந்தி , ( -ந்) 
தகரமெய் நகரமெய்யானது - மெலித்தல் விகாரம் ; இவ்வாறு முடிந்த சிற 
ந்த என்னும் பகுபதந் தெரிநிலை இறந்தகாலப் பெயரெச்சம் . 

20. சொல்லப்படுகிற : சொல்- தன் வினைப்பகுதி , படு -- செயப்பாட்டு 
வினை விகுதி , ( அ ) அகரம் - சாரியை, ( ல் ) லகரமெய் தோன்றல் சந்தி 
( ப் ) பகரமெய் - தோன்றல் சந்தி , சொல்லப்படு - செயப்பாட்டு வினைப் 
பகுதி ; ( அ ) அகரம் - பெயரெச்ச விகுதி , கிறு - கெழ்கால இடைநிலை , ( உ ) 
உகரம் - கெடுதல் சந்தி ; இவ்வாறு முடிந்த சொல்லப்படுகிற என்னும் பகு 
பதந் தெரிநிலை நிகழ்காலப் பெயரெச்சம் . 

21. தருவிக்கும் : தா- தன்வினைப்பகுதி , ( தா - த ) தகர ஆகாரம் 
தகர அகரமானது - குறுக்கல் விகாரம், - விரித்தல் விகாரம் , வி- பிற 
வினை விகுதி , தருவி - பிறவினை பகுதி ; உம் - எதிர்காலப் பெயரெச்ச 
விகுதி , கு - சாரியை , ( உ ) உகரம்- 
கெடுதல் சந்தி , (க ) ககரமெய் 

தோன் 
றல் சந்தி ; இவ்வாறு முடிந்த தருவிக்கும் என்னும் பகுபதங் தெரிவிலை எதிர் 
காலப்பெயரெச்சம் . 

22. பேறு : பெறு - பகுதி , பெறுதல் என்னும் பதத்திலுள்ள தல்வித்தி 
கெட்ட மாத்திரத்தில் பகுதி முதனீண்டது ; இவ்வாறு முடிந்த பேறு என் 
னும் பகுபதம் முதனிலைத் திரிந்த தொழிற்பெயர் . 

23. படியாகின்றது : படி - பகுதி , து - தொழிற்பெயர் விகுதி , ஆதின்று 
நிகழ்கால இடை சிலை, ( அ ) அகரம் - சாரியை, ( உ ) உகரம்- கெடுதல் சந்தி , 
( ய ) யகரமெய் - தோன்றல் சந்தி ; இவ்வாறு முடிந்த படியாநின்றது என் 
னும் பகுபதம் தெரிவிலை நிகழ்காலத் தொழிற்பெயர் . 

24. படிப்பு : படி - பகுதி , பு - தொழிற்பெயர் விகுதி , ( ப் ) பகரமெய் - 
தோன்றல் சந்தி ; இவ்வாறு முடிந்த படிப்பு என்னும் பகுபதந் தெரிநிலை 
காலங்காட்டாத தொழிற்பெயர் . 

25. ஓதுவான் : ஒது - பகுதி , ஆன் - ஆண்பால் படர்க்கை வினைமுற்று 
விகுதி ( வ் ) வகரமெய் - தோன்றல் சந்தி ; இவ்வாறு முடிந்த ஓதுவான் 
என்னும் பகுபதந் தெரிநிலை தொழிலடியாகப் பிறந்த பெயர் அல்லது பால் 
காட்டுந் தொழிற் பெயர் . 


54 


26. செய்தவன் : செய் - பகுதி , அன் - ஆண்பால் படர்க்கை வினைமு 
ற்று விகுதி , ( த் ) தகரமெய் - இறந்தகால இடைநிலை , ( அ ) அகரம் - சாரி 
யை , ( வ் ) வகரமெய் தோன்றல் சந்தி ; இவ்வாறு முடிந்த செய்தவன் 
என்னும் பகுபதந் தெரிவிலை இறந்தகால வினையாலணையும் பெயர் . 


குறிப்பு வினைப் பகுபதம் . 
27 . உண்டு : உள் - பகுதி , டு - குறிப்பு வினைமுற்று விகுதி , ( ள் - ட் ) 
ளகரமெய் டகரமெய்யானது - திரிதல் சந்தி , ( ட் - ண் ) டகரமெய் ணகர 
மெய்யானது - மெலித்தல் விகாரா ; இவ்வாறு முடிந்த உண்டு என்னும் பகு 
பதம் உடன்பாட்டுக் குறிப்பு வினைமுற்று . 

28. பொருட்டு : பொருள- பகுதி , டு- குறிப்பு வினைமுற்றுவிகுரி , 
( ள - ) எகரமெய் டகரமெய்யானது திரிதல் சந்தி ; இவ்வாறு முடிந்த 
பொருட்டு என்னும் பகுபதம் உடன்பாட்டுக் குறிப்பு வினைமுற்று . 

29 . மெல்ல : மென்மையின் விகாரமாகிய மெல்- பகுதி , ( அ ) அக 
ரம் - குறிப்பு வினையெச்ச விகு , 3 , ( ல் ) லகரரெய்- தோன்றல் சந்தி ; இ 
வாறு முடிந்த மெல்ல என்னும் பகுபதம் உடன்பாட்டுக் குறிப்பு வினையெச் 


சம் . 


மை - 


30 . இளைய : இளைமை - பகுதி , ( அ ) அகரம் - பெயரெச்ச விகுதி , 

கெடுதல் சந்தி , ( f ) யகரமெய் - தோன்றல் சந்தி ; இவ்வாறு முடிந்த 
இளைய என்னும் பகுபதம் உடன்பாட்டுக் குறிப்புப் பெயரெச்சம் . 

81 . உரிமை : உ - பகுதி , மை - தொழிற் பெயர் விகுதி ; இவ்வாறு 
முடிந்த உரிமை என்னும் பகுபதம் உடன்பாட்டுக் குறிப்புத் தொழிற்பெயர் . 

32 . மாவன் : உள் - பகுதி , அன் - ஆண்பால் படர்க்கை விகுதி , 
( அ ) அகரம் -- சாரியை , ( ள ) ளகரமெய் - தோன்றல் சந்தி , ( வ ) வகரமெய் 
தோன்றல் சந்தி ; இவ்வாறு முடிந்த உள்ளவன் என்னும் பகுபதம் உடன் 
பாட்டுக் குறிப்பு வினையாலணையும் பெயர் . 


படியேன் : * 


எதிர்மறைத் தெரிநிலை வினைப்பகுபதம் . 

( எதிர்மறை எதிர்காலத்தில் மாத்திரம் வரும் ) 
33 . 

படி - பகுதி , ஏன் - தன்மையொருமை வினைமுற்று 
விகுதி , ( ய் ) யகரமெய் - தோன்றல் சந்தி , ( எதிர்மறை ( ஆ ) ஆகாரம் புணர் 
ந்து கெட்டது .) இவ்வாறு முடிந்த படியேன் என்னும் பகுபதந் தெரிலை 
எதிர்மறை தன்மை யொருமை வினைமுற்று . 

34. படியோம் : படி -- பகுதி , ஓம் - தன்மைப்பன்மை வினைமுற்று 
தி , ( ய் ) யகரமெய் தோன்றல் சந்தி . ( எதிர்மறை ( ஆ ) ஆகாரம் புணர் 
ந்து கெட்டது ); இவ்வாறு முடிந்த படியோம் என்னும் பகுபதந் தெரிநிலை 
எதிர்மறை தன்மைப் பன்மை வினைமுற்று . 

வருமொழி ( விகுதி ) முதலெழுத்து நெடிலுயிராயிருக்குமாயின் எதிர்மறை 

( ஆ ) ஆகாரம் புணர்ந்து கெட்டுவரும் . 


55 


85 . 

படியாய் : படி - பகுதி , ஆய் - முன்னிலை யொருமை வினைமுற்று 
தி , ( ) யகரமெய் - தோன்றல் சந்தி எதிர்மறை ( ஆ ) ஆகாரம் புணர் 
து கெட்டது ) ; இவ்வாறு முடிந்த படியாய் என்னும் பகுபதந் தெரிநிலை 
எதிர்மறை முன்னிலை யொருமை வினைமுற்று . 
3. படியீர் : 

படியீர் : படி - பகுதி , ஈர் - முன்னிலைப்பன்மை வினைமுற்று 
விகுதி , ( ய் ) யகரமெய் - தோன்றல் சந்தி , எதிர்மறை ( ஆ ) ஆகாரம் புண 
ந்து கெட்டது ); இவ்வாறு முடிந்த படியீர் என்னும் பகுபதந் தெரிநிலை 
எதிர்மறை முன்னிலைப் பன்மை வினைமுற்று . 

37 . படியான் : படி - பகுதி , ஆன் - ஆண்பால் படர்க்கைவினைமுற்று 
குதி , ( ய் ) யகரமெய் - தோன்றல் சந்தி , ( எதிர்மறை ( ஆ ) ஆகாரம் புணர் 
ந்து கெட்டது ); இவ்வாறு முடிந்த படியான் என்னும் பகுபதந் தெரிகிலை 
எதிர்மறை ஆண்பால் படர்க்கை வினைமுற்று . 

38 . படியாள் : படி - பகுதி , ஆள் - பெண்பால் படர்க்கை வினைமு 
ற்று விகுதி , ( ய் ) யகரமெய் - தோன்றல் சந்தி , ( எதிர்மறை ( ஆ ) ஆகாரம் 
புணர்ந்து கெட்டது ); இவ்வாறு முடிந்த படியாள் என்னும் பகுபதந் தெரி 
திலை எதிர்மறைப் பெண்பால் படர்க்கை வினைமுற்று . 

39. படியார் : படி - பகுதி , ஆர் - பலர்பால் படர்க்கை வினைமுற்று 
விகுதி ; ( f ) யகரமெய் - தோன்றல் சந்கி , ( எதிர் மறை ( ஆ ) ஆகாரம் புனர் 
ந்து கெட்டது ); இவ்வாறு முடிந்த படியார் என்னும் பகுபதந் தெரிநிலை 
எதிர்மறை பலர்பால் படர்க்கை வினைமுற்று . 

40 . படியாது . படி - பகுதி ,து - ஒன்றன்பால் படர்கை வினைமுற்று 
குதி , ( ஆ ) ஆகாரம் - எதிர்மறைவிகுதி , ( யீ ) யகரமெய் - தோன்றல் சந்தி ; 
வ்வாறு முடிந்த படியாது என்னும் பகுபதந் தெரிநிலை எதிர்மறை ஒன் 
றன்பால் படர்க்கை வினைமுற்று . 

41 . படியா : படி - பகுதி , ( ஆ ) ஆகாரம் - விகுதி , ( ய் ) யகரமெய் - 
தான்றல் சந்தி , ( ஆகார வித்தியே பலவின்பாலையும் எதிர்மறையையுங்காட் 
டுகிறது ); இவ்வாறு முடிந்த படியா என்னும் பகுபதந் தெரிநிலை எதிர்மறை 
பலவின்பால் படர்க்கை வினைமுற்று . 

படியாமல் : படி - பகுதி , மல் - வினையெச்ச விகுதி, ( ஆ ) ஆகா 
ரம் - எதிர்மறை விகுதி , ( ய் ) யகரமெய் - தோன்றல் சந்தி ; இவ்வாறு முடிந்த 
படியாமல் என்னும் பகுபதந் தெரிநிலை எதிர்மறை வினையெச்சம் . 

43 . படியாத : படி - பகுதி , ( அ ) அகரம் - பெயரெச்சவிகுதி , ( த் ) 
தகரமெய் - எழுத்துப்பேறு , ( ஆ ) ஆகாரம் - எதிர்மறை விகுதி , ( ய் ) யகர 
மெய் - தோன்றல் சந்தி ; இவ்வாறு முடிந்த படியாத என்னும் பகுபதந் தெ 
ரிநிலை எதிர்மறைப் பெயரெச்சம் . 

படியா : படி - பகுதி , ( ஆ ) ஆகாரம் - எதிர்மறை விகுதி , ( ய் ) யாக 
ரமெய் தோன்றல் சந்தி , ( அ ) அகரவுயிர் - பெயரெச்ச விகுதியும் , ( த் ) தகர 
மெய் - எழுத்துப்பேறும் புணர்ந்து கெட்டது ; இவ்வா 

இவ்வாறு முடிந்த படியா 
என்னும் பகுபதந் தெரிவிலை ஈறுகெட்ட எதிர்மறைப் பெயரெச்சம். 

45 . படியாதது : படி - பகுதி , து - தொழிற்பெயர் விகுதி , ( அ ) அக 
ரம் - சாரியை , ( த் ) தகரமெய் - எழுத்துப்பேறு , ( ஆ ) ஆகாரம் - எதிர்மறை 


42 . 


56 


விகுதி , ( ய ) யகரமெய் - தோன்றல் சந்தி ; இவ்வாறு முடிந்த படியாதது 
என்னும் பகுபதந் தெரிநிலை எதிர்மறைக் காலங்காட்டுந் தொழிற்பெயர் 

46. படியா க ம : படி - பகுதி, மை -- தொழிற்பெயர் விகுதி , ( ஆ ) 
ஆகாரம் எதிர்மறை விகுதி , ( f ) யகரமெய் தோன்றல் சந்தி ; இவ்வாறு 
முடிந்த படியாமை என்னும் பருபதந் தெரிகிலை எதிர்மறைக் காலங்காட் 
டாத தொழிற்பெயா, 

47. படியாதவன் : படி - பகுதி , அன் - ஆண்பால் படர்க்கை வினை 
முற்று விகுதி , ( வ ) வகரமெய் - எதிர்கால இடைநிலை , ( இ ) ஆகாரம் - எதிர் 
மறை விகுதி . ( f ) யகரமெய் - தோன்றல் சந்தி , ( அ ) அகரம் - சாரியை , ( த் ) 
தகரமெய்- எழுத்துப்பேறு; இவ்வாறு முடிந்த படியாதவன் என்னும் பகு 
பதந் தெரிநிலை எதிர்மறை வினையாலணையும் பெயர் . 


எதிர்மறைக் குறிப்பு வினைப்பகுபதம் . 
43. இல்லை : இல் - பகுதி , ஐ - ஐம்பான் மூவிடங்களுக்கும் பொது 
வான விகுதி , ( ல்) லகரமெய் - தோன்றல் சந்தி ; இவ்வாறு முடிந்த இல்லை 
என்னும் பகுபதம் எதிர்மறைக் குறிப்பு வினைமுற்று 

49. அன்று : அல் - பகுதி , று - விகுதி , (ல் - ற் ) லகரமெய் றகரமெய் 
யானது - திரிதல் சந்தி , ( - ன் ) றகரமெய் னகரமெய்யானது - மெலித்தல் 
விகாரம் ; இவ்வாறு முடிந்த அன்று என்னும் பகுபதம் எதிர்மறைக் குறிப்பு 
வினைமுற்று . 

50. அல்லாமல் : அல் - பகுதி , மல்- எதிர்மறைக் குறிப்புவினையெச்ச 
விகுதி , ( ஆ ) ஆகாரம் - எதிர்மறை விகுதி , (ல் ) லகரமெய் - தோன் 
றல் சந்தி ; இவ்வாறு முடிந்த அல்லாமல் என்னும் பகுபதம் எகிர்மனை 
குறிப்பு வினையெச்சம் . 

51. அல்லாத : அல் - பகுதி , ( ஆ ) ஆகாரம் - எதிர்மறைவிகுதி , ( ல் ) 
லகரமெய் - தோன்றல் சந்தி , ( அ ) அகரம் - பெயரெச்சவிகுதி , ( த் ) தகர 
மெய் - எழுத்துப்பேறு ; இவ்வாறு முடிந்த அல்லாத என்னும் பகுபதம் எதிர் 
மறைக் குறிப்புப் பெயரெச்சம். 

52. இல்லாமை : இல் - பகுதி , ( ஆ ) ஆகாரம்- எதிர்மறை விகுதி , ( ல் ) 
லகரமெய் - தோன்றல் சந்தி , மை தொழிற்பெயர் விகுதி ; இவ்வாறு 
முடிந்த இல்லாமை என்னும் பகுபதம் எதிர்மறைக்குறிப்புத் தொழிற்பெயர் . 

58. இல்லாதவன் : இல் - பகுதி , ( ஆ ) ஆகாரம்- எதிர்மறை விகுதி , 
( ல் ) லகரமெய் - தோன்றல் சந்தி , அன் - ஆண்பால் படர்க்கை வினைமுற்று 
விகுதி , ( வ் ) வகரமெய் - தோன்றல் சந்தி , ( அ ) அகரம் - சாரியை , ( த் ) தகா 
மெய் - எழுததுப்பேறு ; இவ்வாறு முடிந்த இல்லாதவன் என்னும் பகுபதம் 
எதிர்மறைக்குறிப்பு வினையாலணையும் பெயர் 


57 


பெயர்ப் பகுபதம் . 
பாது . பகு என்பதின் மரூஉவாகிய பா - பகுதி, தீ - தொழிற்பெ 
யர் விகுதி . 

55 . மீதி : மீது என்பதின் மரூஉவாகிய மீ -- பகுதி , தீ - தொழிற்பெ 
யர் விகுதி. 

56. எச்சம் ; எஞ்சு - பகுதி , அம் - வினைமுதற்பொருள் விகு கி ,( ஞ் -- ச்) 
ஞகரமெய் சகரமெய்யானது - வலித்தல் விகாரம் , ( உ ) உகரம் - கெடுதல் 
சந்தி ( தொழிலடியாகப் பிறந்தபொர்) 

57. ஒழுக்கம் : ஒழுகு - பகுதி , அம் - தொழிற்பெயர் விகுதி , பகுத 
ஒற்று இரட்டியது - விரித்தல் விகாரம் , ( உ ) உகரம் - கெடுதல் சந்தி . 

58. அவள் : ( அ ) அகரம் - ஈட்டிடைப்பகுதி , அள் - பெண்பாற்பெ 
யர்விகுதி , ( வ் ) வகரமெய் - உடனபடுமெய் . 

59 . கள்ளர் : கள் - பகுதி , அர் - பல்லோர் படர்க்கை விகுதி , ( ள் ) 
ளகரமெய் தோன்றல் சந்தி . ( கள் = திருடு ) 

60. கொழுநன் : கொழு - பகுதி , அன் - ஆண்பாற் படர்க்கை விகுதி , 
( ந் ) நகரமெய் - பெயரிடைநிலை , ( பொருளடியாகப் பிறந்த பெயர் ) 

61. தூண்டில் : தூண்டு - பகுதி , இல் - தொழிற்பெயர் விகுதி , ( உ ) 
உகரம் -- கெடுதல் சந்தி . 

32. மனைவி : மனை - பகுதி , இ - பெண்பால் விகுதி , ( வ் ) வகரமெய் 
- பெயரிடைநிலை . 
63. உழுநர் : உழு - பகுதி , அர் - பலர்பால் விகுதி , ( ந் ) நகர 

ரமெய் 
பெயரிடைநிலை . 

64. வலைச்சி : வலை - பகுதி , இ - பெண்பால் விகுதி , ( 8 ) சகரமெய் 
- பெயரிடை நிலை , ( சீ ) சகரமெய் தோன்றல் சந்தி . 

65. கூனி : கூன் - பகுதி , இ பெண்பால் விகுதி . 

66. அறிஞன் : அறி - பகுதி, அன் - ஆண்பால் விகுதி , ( 3 ) ஞகரமெய் 
- பெயரிடைநிலை . 

67. பொன்னன் : பொன் - பகுதி , அர் - ஆண்பால் விகுதி , ன் ) 
னகரமெய்- தோன்றல் சந்தி . 

69. விலத்தன் : நிலம் - பகுதி , அன் - ஆண்பால்விகுகி , அத்து - சாரி 
யை , ( ம் , அ ) மகரமெய்யும் அகரமும் - கெடுதல் சந்தி , ( உ ) உகரம் - கெடு 
தல் சந்தி . 

69. திணிதோளன் : திணிதோள் - பகுதி , அன் - ஆண்பால் விகுதி 

70. நன்மை : நல் - பகுதி , மை - பண்புப்பெயர் விகுதி , ( ல் - ன் ) 
லகரமெய் னகரமெய்யானது - திரிதல் சந்தி . 


8 


இறாத 


பன 


ஒருநிகழ்தன்மை 


- 


சிறப்பு 


பன 


வினைமுற்று 


வினா 


எதிர் 


6.J 


வினையெச்சம் 


கு.பபு 


பன 


உ 


சயாகு 


பெயரெச்சம் 


வ 


ஒரு 


நிகழ்முனளி) 


தாழிற்:பர் 


107 


ஒரு 

எதி 


எ 


(9ன|ாண 


பன 


யும்பெயர் 


இறஆண் 


எதி 


பெயா 


its 


10 . 


எதி 


எதி 


சொல்லின் 
வகை 
. 


09 


வீனைவிகற்பவிலச்சணச்சரவிளக்கு-ACHANDELIEROFTHEVERS. 


பலர் 


التي 


1. 


தன்வின 


இறஒன்றன 


முதனி 


நிக 


பிறவினை 


இறபலவி நிக 


வினைமுற்று 


எதி 


செய். 


இD 


) 


எதிர் 


எவo 


ரி, 


t fr ( ) 6 


ஒ 


삑 


பன 


FULL ட்வினை 


*** ( C 


ஒருமை 

தன்மை பன்மை 


செபொ குன்.வினை 


( 


செபொ 


ஒருமைமுன்னி பனமை 


குன்றாவினை 


எதிர் 


வியங் கோ 


தொபேர். 


ஆண் 


கை 


பெண பலா ஒன்றன் பலவின் 


58 


இறந்த நிகழ்கா 


காலங்காட்டுங் தொற்பெயர் 


எதிர்கா 


காலங்காட்டாத தொழிற்பெயர் 

அலலது முக்காலத்துக்கும் பொதுவான தொழிற்பெயர் 


னபா 


(பண்தொழிலடியாகப் 

பிறந்தபெயர்அல் லதுபால்காட்டுந் 

தொழிற்பெயர் நன்றன் 


முதனிலைத்தொ 

மற்பெயர் 


முதனிலைபெறாத தொழிற்பெயர் 


பாலின் 


இறந்த 


தொழிற்பெயர். 


நிகழ்கா 


ஆண்பா 


முதனிலைதிரிந்த தொழிற்பெயர் 


எதிர்கா 


வித்திபெற்ற தொழிற்பெயர் 


இறந்த 


பெண 


நிகழ்கா 


எதிர்கா 


இறந்த 


வினையாலணையும் பெயர்அல்லது பாலையுங்காலத (தேயுங்காட்டுந் தொழிற்பெயர் 


நிகழ்கா 


บวม7 


எதிர்கா 


இறந்த 


நிகழ்காஒன்றன் 


எதிர்கா 


இறந்த 


நிகழ்காபலவின் 


எதிர்கா 


( 89 


10 


METHOL ) OF CONJUGATING VERBS 
வினைவிகற்ப விலக்கணங் கூறும் விதம் 


(( CONJUGATION OF VERBS SHOWING THEIR TERMINATIONS ) 

உடன்பாடு -- Affirmative Form . 


Indicative Mood . 


சென்று . 


டான் . 


( இறந்தகால ஒருமை .) 
ன்மை யொருமை வினைழற்றுகள் - உண்டனென் , உண்டேன் , உண்ட 

னன் , உண்டு , வந்து , 
முன்னிலை யொருமை வினைமுற்றுகள் - உண்டனை , உண்டாய் , உண்டி . 
ஆண்பாற் படர்க்கை வினைமுற்றுகள் - உண்டனன் , உண்டாக 
பெண்பாப் படர்க்கை வினைமுற்றுகள் - உண்டனள் , உண்டாள் . 
ஒன்றன் பாற் படர்க்கை வினைழப்றுகள - உண்டது , ஆயிற்று . 

( இறந்தசாலப் பன்மை ) 
ன்மைப் பன்மை வினைமுற்றுகள் - உண்டனம் , உண்டாம் , உண்டனெம் , 

உண்டேம் , உண்டோம் , உண்டும் , வந்தும் , சென்றும் . 
முன்னிலைப் பன்மை வினைழப்றுகள் - உண்டனிர் , 

உண்டனிர் ,உண்டீர் . 
பலர்பால் படர்க்கை வினைழ ப்றுகள் - உண்டனர் , உண்டார் , உண்ப . 
பலவின்பாற் படர்க்கை வினைமுற்று - உண்டன . 

(நிகழ்கால ஒருமை . ) 
தன்மை யொருமை வினைமுற்றுகள் - உண்கின்றனென் , உண்கிறேன் , உஉண் 

கின் றனன் , 
முன்னிலை பொருமை வினைமுற்றுகள் - உண்கின்றனை , உண்கிறாய் , உண் 

நிற்றி . 
ஆண்பாற் படர்க்கை வினைமுற்றுகள் - உண்கின்றனன் , உண்கிறான் . 
பெண்பாற் படர்க்கை வினைமுற்றுகள் - உண்கின்றனள் , உண்கிறாள் 
ஒன்றன் பாற் படர்க்கை வினைமுற்று - உண்கிறது . 

( நிகழ்காலப் பன்மை . ) 
தன்மை பன்மை வினைமுற்றுகள் - உண்கின்றனம் ,உண்கின்றாம் , உண்கின்ற 

னெம் , உண்கினறேம் , உண்கிறோம் . 
முன்னிலைப்பன்மை வினைமுற்றுகள் - உண்கின்றனிர் , உண்கிறீர் . 
பலர்பாற்படர்க்கை வினைமுற்றுகள் - உண்கின்றனர் , உண்கிறார் . 
பலவின்பாற் படர்க்கை வினைமுற்று - உண்கின்றன . 


ை 


61 


. 


( எதிர்கால ஒருமை . ) 
தனமை யொருமை வனைமுற்றுகள் - உண்பென் , உண்பேன் ,உண்பன் , உண் 

பல் , உண்கு , வருது , சேறு , செய்யமாட்டுவேன் , செய்கிற்பேன் . 
முன்னிலை யொருமை வினைமுற்றுகள் - உண்பை , உண்பாய் , சேறி , செய்ய 

மாட்டுவாய் , செய்கிற்பாய் . 
ஆண்பாற் படர்க்கை வினைமுற்றுகள் - உண்பான் , உண்பான் உண்ணும் 

செய்யமாட்டுவான் , செய்கிற்பான் . 
பெண்பாற் படர்க்கை வினைமுற்றுகள் - உணபள் , உண்பாள் , உண்ணுக், 

செய்யமாட்டுவாள் , செய்கிற்பாள் . 
ஒன்றன் பாற் படர்க்கை வினைமுற்றுகள் - உண்ணும் . செய்யமாட்டும் . செய் 
கிற்கும் . 

( எதிர்சாலப் பன்மை .) 
தன்மைப் பன்மை வினைழற்றுகள் - உண்பம் , உண்பாம் , உண்பெம் , உண் 

பேம் ,உண்போம் , உண்கும் , வருதும் , சேறும் , செய்யமாட்டுவோம் , 

செய்கிற்போம் . 
முன்னிலைப் பன்மை வினைமுற்றுகள்- செய்குவிர் , உண்பீர் , செய்யமாட்டு 

வீர் , செய்கிற்பீர் . 
பலர்பாற் படர்க்கை வினைமுற்றுகள் - உண்பர் , உண்பார் , உண்ப , உண்மார் , 

செய்யமாட்டுவார் , செய்கிற்பார் . 
பலவின்பாற் படர்க்கை வினைமுற்றுகள் - உண்ணும் , செய்யமாட்டும் , செய் 
கிற்கும் . 

குறிப்பு . 
( 8. ) உண்டு உண்டேன் , வந்து வந்தேன் , சென்று சென்றேன் , 
உண்கு = உண்பேன் , வருது வருவேன் , சேறு செல்வேன் , சேறி - செ 
ல்வாய் ; உண்பல் = உண்பேன் ; உண்டும் உண்டோம் , வந்தும் . வந்தோம் 
சென்றும் சென்றோம் , உண்கும் = உண்போம் , வருதும் = வருவோம் , சே 
றும் = செல்வோம் . 

( b . ) உம் விகுதி எதிர்காலத்தைக் காட்டிக்கொண்டு ஆண்பால் பெ 
ண்பால் , ஒன்றன்பால் , பலவின்பால்களுக்குப் பொதுவாய்வரும் . அதற்கு 
செய்யுமென் வாய்பாட்டு வினைமுற்று என்று பெயா . 


Imperative Mood - ஏவல் . 

( எதிர்காலம் . ) 
முன்னிலை யொருமை வினைமுற்றுகள்: - உரை, உரையாய் , உரைதி , 

நின்மே. 
முன்னிலைப்பன்மை வினைமுற்றுகள் : -உரையும் , உரைத்திர் , உரையீர் 
உரைமின் . 


சென்றீ , 


62 


குறிப்பு . 
( a . ) உரையாய் , நடவாய் என்பவை முதலிய ஆய் விகுதி கு 
றைந்து உரை நட என பகுதியே ஏவல் ஒருமையாக வருவதும் 


உண்டு. 


( b . ) சேன்றீ , நின்மே என்னும் மொழிகளின் ஈற்றிலுள்ள ஈகார 
ஏகாரங்கள் விகுதிகளல்ல ; ‘ ஆய விகு, குறைந்த ஏவலில் வரும் முன்னி 
லேயசையாம் , இங்கே ஈயும் ஏயும் முறையே றகர வொற்றையும் மகர 
வொற்றையும் ஊர்ந்துவந்தன . றகரவொற்றும் மகரவொற்றும் எழுத்துப் 
பேறு , ( செ vl = செல்லாய் , நின்மே நில்லாய் ) 


Optative Mood- வியங்கோள் . 

( எதிர்கால ஒருமை . ) 
தன்மை யொருமை வினைமுற்றுகள் - வாழ்க , வாழிய, வாழியர் , உண்ணல் , 

வாழ்வேனாக , வாழக்கடவேன் , வாழட்டும் , 
முன்னிலை யொருமை வினைமுற்றுகள் - வாழ்க , வாழிய , வாழியர் , உண் 

ணல் , வாழ்வாயாக , வாழக்கடவாய் , 
ஆண்பாற்படர்க்கை வினைமுற்றுகள்- வாழ்க , வாழிய , வாழியர் , உண்ணல் 

வாழ்வானாக வாழக்கடவன் , வாழட்டும் 
பெண்பாற் படர்க்கை வினைமுற்றுகள் - வாழ்க வாழிய , வாழியர் , உண் 

ணல் , வாழ்வாளாக , வாழக்கடவள் , வாழட்டும் . 
ஒன்றன்பாற்படர்க்கை வினைமுற்றுகள் - வாழ்க, வாழிய, வாழியர் , உண் 

ணல் , வாழ்வதாக , வாழக்கடவது , வாழட்டும் . 


( எதிர்காலப்பன்மை . ) 
தன்மைப் பன்மை வினைமுற்றுகள் - வாழ்க , வாழிய , வாழியா , உண்ணல் , 

வாழ்வோ மாக , வாழக்கடவோம் , வாழட்டும் , 
முன்னிலைப் பன்மை வினைமுற்றுகள் - வாழ்க , வாழிய , வாழியர் , உண் 

ணல் , வாழ்வீராக , வாழக்கடவீர் . 
பலர்பாற்படர்க்கை வினைமுற்றுகள் - வாழ்க, வாழிய , வாழியர் , உண் 

ணல் , வாழ்வாராக , வாழக்கடவர் , வாழட்டும் , 
பலவின்பாற்படர்க்கை வினைமுற்றுகள் - வாழ்க, வாழிய , வாழியர் , உண் 

ணல் , வாழ்வனவாக , வாழக்கடவன , வாழட்டும் . 


63 


குறிப்பு . 
( a ) க , ய , ர் , அல் , ஓட்டும் - இவ்வைந்தும் பொது வியங்கோள் 
வினைமுற்று விகுதிகள் . ஆக , கட இவ்விரண்டுஞ் சிறப்பு வியங்கோள் 
வினைமுற்று விகுதிகள் , ஆகையால் இவ்விரண்டுந் திணை பால் இடங்களைக் 
குறிக்கும் விகுதிகளை யேற்றேவரும் . 

( b . ) வழக்கத்தில் ஒட்டும் என்னும் விகு, முதல் குறைந்து வரும் . 
உதாரணம் :-- அவர் போகட்டும் ( போக ( ஓ ) ட்டும் . ) யாம் வரட்டும் வர ( ஒ ) 
ட்டும் ) . முன்னிலையில் வாக்கியத்ான் இடையிலேமாத்திரம் இவ்விகு 
பெற்ற வியங்கோள் வரும் . உதாரணம்: - படிக்கட்டும் என்று நான் 

பான்பேசா 
இருந்தேன் . 

( c . ), ஆ , ஓ , ஏ , - என்னும் ஈற்று வினா இடைச்சொற்கள் பெயருடன் 
அன்றி வினையுடனுஞ் சேர்ந்துவரும் . உதாரணம்: - அவன் வந்தானா ? 
அவன் வருவானோ ? அவன் வந்தானே ? நான் வரட்டுமா ? 


Participle Verb- வினையெச்சவினை . 
இறந்தகால வினையெச்சவினை - படித்து , ஓடி முதலியன . 
நிகழ்கால வினையெச்சவினை - படிக்க , உணற்கு . 
எதிர்கால வினையெச்சவினை - படிக்கின் , படிக்கில் முதலியன . 


Participle :Idjective- பெ : ரெச்ச வினை . 
இறந்தகாலப் பெயரெச்சவினை - படித்த 
நிகழ்ராலப் பெயரெச்சவினை --படிக்கிற 
எதிர்காலப் பெயரெச்சவினை - படிக்கும் . 


Verbal Non- தொழிர் பெயர். 
இறந்தகாலத் தொழிற்பெயர் - படித்தமை, : டித்தது . 
நிகழ்காலத் தொழிற்பெயர் - படிக்கின்றமை , படிக்கிறது . 
எதிர்காலத் தொழிற்பெயர் - படிப்பது, வருவது . 
காலங்காட்டாத தொழிற்பெயர் - படித்தல் , ஆடல் , முதலியன 

குறிப்பு . 
( l . ) அம் , ஆம் , எம் , ஏம் , ஓம் , கும் , டும் , தும் , றும் , என்னும் இவ் 
வொன்பது விகுதிகளையும் இறுதியிலுடைய மொழிகள் இருதிணைப்பொ 
வாய் வருந் தன்மைப் பன்மை வினைமுற்றுச் சொற்களாயினும் , அவை தன் 
னிலையி னிற்பதன்றி முன்னிலையாரையும் படர்க்கையாரையுந் தன்மையிற் 
கூட்டுதலுமுண்டு. 


64 


( 6 ) அம் , ஆம் , என்னும் இவ்விருவிகுதியால் வருவன முன்னிலை 
யாரைத் தன்னோடு கூட்டும் . 

உதாரணம் . 
நீயும் யானும் 

உண்டனம் . 

உண்டாம் . 
( c . ) எம் , ஏம் , ஓம் , என்னும் இம்மூன்று விகுதியால் வருவன 
படர்க்கையாரைத் தன்னோடு கூட்டும் . 


உதாரணம் . 
அவனும் யானும் 

உண்டனெம் . 
உண்டேம் . 

உண்டோம் . 
( d ) கும் , எம் , தும் , றும் என்னும் இந்நான்கு விகுதியால் வருவன 
முன்னிலையாரையும் படர்க்கையாரையும் தன்னோடு கூட்டும் . 


உதாரணம் . 


. 


நீயும் , அவனும் , யானும் 

உண்கும் . 
உண்டும் . 
வந்தும் . 

சென்றும் . 
( 8.) இவ்வொன்பது விகுதியீற்றுமொழிகள் இக்கனம் வருதலால் 
உளப்பாட்டுத் தன்மை வினையென்னப்படும் . 

( f ) தன்மை வினைமுற்றுகளுள் செய்த என்னுந்தன்மை யொருமை 
வினைமுற்றுச்சொல்லும் செய்தம் என்னுந் தன்மைப்பன்மை வினைமுற்றுச் 
சொல்லும் வினையுடனுமுடியும் ; அப்போதும் வினைமுற்றேயாம் . உதார 
ணம் : - உண்து வந்தேன் , உண்கும் வந்தேம் என வரும் . 

உண்பேன் வந்தேன் , உண்பேம் , வந்தேம் என மற்றவை வினைகொ 
ண்டு முடிதல் மரபு அன்று எனக்கொள்க . 

( g.) என் , ஏன் , அம் , ஆம் , எம் , ஏம் , ஓம் , ஐ , ஆய் , இர் , ஈர் , 
அன் , ஆன் , அள் , ஆள் , அர் , ஆர் , து , று , அ , என்னும் விகுதிகளாலும் 
தறிப்புவினைமுற்றுகள் வரும் . 

உதாரணம் , 
தாரினன் , தாரினேன் . 
யாம் தாரினம் , தாரினாம் , தாரினெம் , தாரினேம் , தாரினோம் . 
நீ 

வில்லினை , வில்லாய் , வில்லி . 


யான் 


65 


அது 


அவை 


நீர் 

குழையீனிர் , குழையீர் . 
நம்பி குழையினன் , குழையான் . 
நங்கை 

குழையினள் , குழையாள் . 
அவர் குழையர் , குழையார் . 

அணித்து . அற்று . 

இல்லன , இல்ல . 
யான் தாரினேன் = யான் மாலையை யுடையவன் , நம்பி குழையான் = நம் 
பி குண்டலத்தை யுடையவன் , அது அணித்து = அது சமீபத்தையுடையது . 
அது அப்று = அது அத்தன்மையையுடையது . 

( h ) அம் , ஆம் எம் , ஏம் , ஓம் என்னும் தன்மைப் பன்மை வினைக் 
குறிப்பும்உளப்பாட்டில் வரும் . உதாரணம் : -- நீயும் யானும் தாரினம் , அவ 
னும் யானும் தாரினெம் என வரும் . 

( d ) குவ் விகு தியை ஈற்றிலுடைய மொழி அஃறிணை யொன்றன்பாற் 
படர்ககைக் குறிப்புவினைமுற்றாம் . உதாரணம் : அது பொருட்டு , அது ஆதி 
ரைநாட்டு ,அது குண்டு கட்டு . 

அது பொருட்டு = அது பொருளையுடையது . அது ஆதிரைநாடு = அது 
திரைநாளையுடையது . அது தண்டு கட்டு - அது ஆழமான கண்ணையுடையது . 


எதிர்மறை - NEGATIVE FORM . 
(எதிரமறை எதிரகாலத்தில் மாத்திரம் வரும் . ) 

எதிர்கால ஒருமை . 
தன்மையொருமை வினைமுற்றுகள் - செய்யேன் , செய்யமாட்டேன் , 

செய்கிறது பன் , செய்கிற்கலேன் , செய்கிலேன் , செய்கலேன் , 
முன்னிலையொருமைவினைமுற்றுகள் - செய்யாய் , செய்யமாட்டாய் , செய் 

கிற்கிலாய் , செய்கிற்கலாய் , செய்கிலாய் , செய்கலாய் , 
ஆண்பாற்படர்க்கை வினைமுற்றுகள் --செய்யான் , செய்யமாட்டான் , செய் 

கிற்கிலா , செயகிற்கலான் , செய்கிலான் , செய்கலான் . 
பெண்பாற்படர்க்கை வினைமுற்றுகள் - செய்யாள் , செய்யமாட்டாள் , செய்கி 

ற்கிலாள் , செய்கிற்கலாள் , செய்கிலாள் , செய்கலாள் . 
ஒன்றன் பாற்படர்க்கை வினைமுற்றுகள் - செய்யாது , 

செய்யமாட்டாது , 
செய்கிற்கிலது , செய்கிற்கலது , செய்கிலது , செய்கலது . 

எதிர்காலப் பன்மை . 
தன்மைப் பன்மை வினைமுற்றுகள் - செய்யோம் , செய்யமாட்டோம் , செய் 
கிற்கிலோம் , செய்கிற்கவோம் , செய்கிலோம் , செய்கலோம் .. 

9 


66 


முன்னிலைப்பன்மை வினைமுற்றுகள் - செய்யீர் , செய்யமாட்டீர் , செய்கிற் 

கிலீர் , செய்கிற்கலீர் , செய்கிலீர் , செய்கலீர் , 
பலர்பாற்படர்க்கை வினைமுற்றுகள் -- செய்யார் , செய்யமாட்டார் , செய்கிற் 

கிலார் , செய்கிற்கலார் , செய்கிலார் , செய்கலார் .. 
பலவின்பாற் படர்க்கை வினைமுற்றுகள் - செய்யா , செய்யமாட்டா , செய் 

கிற்கில , செய்கிற்கல , செய்கில , செய்கல . 


ஏவல் . 
முன்னிலையொருமை வினைமுற்றுகள் - செய்யேல் , செய்யல் , செய்யாதே . 

( செய்யாதை என்பதின் மரூஉ செய்யாதே .) 
முன்னிலைப்பன்மை வினைமுற்றுகள் - செய்யன்மின் , செய்யாதேயும் . 


வியங்கோள் ஒருமை . 
மையொருமை வினைமுற்றுகள் - செய்யேனாக , செய்யற்க . 
முன்னிலையொருமை வினைமுற்றுகள் -- செய்யாயாக, செய்யற்க, 
ஆண்பாற்படர்க்கை வினைமுற்றுகள் - செய்யானாக , செய்யற்க , 
பெண்பாற்படர்க்கை வினைமுற்றுகள் -- செய்யாளாக , செய்யற்க. 
ஒன்றன்பாற்படர்க்கை வினைமுற்றுகள் - செய்யாதாக , செய்யற்க . 

வியங்கோட் பன்மை . 
தன்மைப் பன்மை வினைமுற்றுகள் - செய்யோமாக , செய்யற்க . 
முன்னிலைப்பன்மை வினைமுற்றுகள் - செய்யீராக , செய்யற்க . 
பலர்பற்படர்க்கை வினைமுற்றுகள் - செய்யா ராக , செய்யற்க . 

. 
பலவின்பாற்படர்க்கை வினைமுற்றுகள் - செய்யாவாக , செய்யற்க . 

குறிப்பு:....உடன்பாட்டில் வரும் வியங்கோள் விகுதிகளில் ஆக என் 
னும் சிறப்பு விகுதியும் , க என்னும் பொது விகுதியும் எதிர் மறையிலும் 
வரும் . 


எதிர்மறை வினையெச்சவினை - படியாமல் , படியாமே , படியாமை , படியாது . 


எதிர்மறைப் பெயரெச்சவினை - படியாத . 


எதிரமறைத் தொழிற்பெயர் - நடவாமை . 


67 


உண்டான் 


உண்டது 


அப்பியாசம் . 
உண் என்கிற பகுதியடியாக வரும் வினைகளையும் 

பெயர்களையும் விளம்புக . 
* உண் 

முதனிலை 
உண்டேன் 

தன்மை யொருமை 
உண்டோம் 

தன்மைப் பன்மை 
உண்டாய் 

முன்னிலையொருமை 
உண்டீர் 

முன்னிலைப் பன்மை 

... படர்க்கை ஆண்பால் ..... இறந்தகால வினைமுற்று . 
உண்டாள் 

படர்க்கைப் பெண்பால் 
உண்டார் 

படர்க்கைப் பலர்பால் 

படர்க்கை ஒன்றன் பால் 
உண்டன 

.... படர்க்கைப் பலவின்பால் 
உண்கிறேன் 

... தன்மை யொருமை 
உண்கிறோம் 

தன்மைப் பன்மை 
உண்கிறாய் 

முன்னிலை யொருமை 
உண்கிறீர் 

முன்னிலைப் பன்மை 
உண்கிறான் 

படர்க்கை ஆண்பால் ......... நிகழ்கால வினைமுற்று . 
உண்கிறாள் ....படர்க்கைப் பெண்பால் 
உண்கிறார் 

....படர்க்கைப் பலர்பால் 
உண்கிறது .... 

படர்க்கை ஒன்றன் பால் 
உண்கின்றன 

.... படர்க்கைப்பலவின்பால் 
உண்பேன் 

தன்மை யொருமை 
உண்போம் 

தன்மைப் பன்மை 
உண்பாய் 

முன்னிலை யொருமை 
உண்பீர் 

முன்னிலைப் பன்மை 
உண்பான் 

படர்க்கை ஆண்பால் எதிர்கால வினைமுற்று . 
உண்பாள் 

படர்க்கைப் பெண்பால் 
உண்பார் 

படர்க்கைப் பலர்பால் 
உண்ணும் 

படர்க்கை ஒன்றன் பால் 
உண்ணும் .... படர்க்கைப் பலவின்பால் ) 
உண் உண்ணாய் 

ஏவல் ஒருமை வினைமுற்றுகள் . 
உண்ணும் , உண்மின் 

எவற்பன்மை வினைமுற்றுகள் . 
உண்க 

வியங்கோள் வினைமுற்று. 
உண்டு , உண்ண , உண்கில் 

வினையெச்சங்கள் . 
உண்ட , உண்கிற , உண்ணும் 

பெயரெச்சங்கள் . 
உண் என்கிற பகுதிக்கு முதனிலைத் தொழிற்பெயரில்லை . * 

முதனிலை பெருத்த தொழிற்பெயர்கள் தெரியலை வினைப்பகுதியடியாக 
வாரா . (உதாரணம் .) 

கூத்து , சண்டை , வேட்டை , பசி , பட்டினி, சூது , கோள் , வாது , வஞ்சனை , மோ 
சம் , வினை , தொழில் , தாள் , அமர் , தூது , வேலை , தொண்டு , செட்டு முதலியவை முதனிலை 
பெருத்ததொழிற்பெயர் என்னப்படும் . 


68 


உதாரணம் . 
ஊண் 

முதனிலை திரிந்ததொழிற்பெயர் . 
உண்டது , உண்கிறது , உண்பது .. காலங்காட்டுத் தொழிற்பெயர்கள் . 
உண்ணல் 

காலங்காட்டாத தொழிற்பெயர் . 
ஊணன் 

தொழிலடியாகப்பிறந்தபெயர் . 
உண்டவன் , உண்கிறவன் , உண்பவன் - வினையாலணையும் பெயர்கள் . 

கவனிப்பு : - ஆகார வினையடியாக வரும் வினைகளுந் தொழிற்பெயர்க 
ளுந் தனியே வராமல் , பெயரையே யடுத்து வரும் என்றறிக . 

N. B - For the rules for these tenses , & c . , refer to Glammar . 


ON LETTERS . 


ஊ 


குறுமை 


எழுத்திலக்கணக்குறிப்பு. 
1. Letters : தமிழெழுத்து உயிர் , மெய் , ஆய்தம் , உயிர்மெய் 
பென நான்குவகைப்படும் . 

2. Vowels . உயிர் பன்னிரண்டு: - அ , ஆ , இ , ஈ , உ , 
எ , ஏ , ஐ , ஒ , ஓ , ஔ . இவை குறில் நெடி வென இருவகைப்படும .. 

( உயிர் , ஆவி என்பன ஒரு பொருட்சொற்கள் . உயிர்க்கு வடநூலார் 
அச்சு அல்லது சுரம் என்பர் . ) 

( a ) Short Vowels . குற்றெழத்து ஐந்து : -அ , இ , உ , எ , ஒ . 
( இவை குறில் எனவும் , 

யெனவும் பெயர் பெறும் . குறிற்கு 
வடநூலார் இரச்சுவம் என்பர் . 

( b ) Long Vowels . நெட்டெழுத்து ஏழு -ஆ , ஈ , ஊ , ஏ , ஐ , ஓ, ஔ . 
( இவை நெடில் எனவும் , நெடுமை எனவும் பெயர் பெறும் . நெடிற்கு வடநூ 
லார் தீர்க்கம் என்பர் .) 
குறிப்பு : - " ஐ " 

ஐ " " ஔ இவ்விரண்டும் இணையுயிர்கள் எனவும்படும் . 
அகரக்கூறும் இகரக்கூறஞ்சேர்ந்து ஐகாரமாம் ; அகரக்கூறும் உகரக்கூ 
றுஞ்சேர்ந்து ஒளகாரமாம் . ( அ + இ - ஐ , அ + உ = ஔ .) 

3. Consonants . மெய் பதினெட்டு: - க் , ங் , ச் , ஞ் , ட் , ண் , 
த் , ந் , ப் , ம் , ய் , ர் , ல் , வ் , ழ் , ள் , ற் , ன் . இவை 
மெல்லினம் , இடையினம் என மூவகைப்படும் . ( மெய் , ஒற்று , உடல் , 


வல்லினம் , 


69 


உடம்பு , பூள்ளி , என்பன ஒருபொருட்சொற்கள் . மெய்க்கு வட நா 
லார் அல் அல்லது வியஞ்சனம் என்பர் . 

( 1 ) Hard Coasonants . வல்லெழுத்து ஆறு: - க் , ச் , ட் , த் , ப் , ற் . 
( இவை வலி , வன்மை , வல்லினம் . வன்கணம் எனவும் படும் . வலிக்கு வட 
நூலார் கய் அல்லது பாசம் என்பர் .) 

( b ) Soft Consonauts or Nasals . மெல்லெழுத்து ஆறு: - ங் , ஞ் , ண் 
ந் , ம் , ன் . (இவை மெலி , மென்மை , மெல்லினம் , மென்கணம் எனவும் 
படும் . மெலிக்கு வடநூலார் அநுநாசிகா அல்லது பரிசம் என்பர் . ) 

N. B. - ண் , ந் , ன் , இம்மூன்று எழுத்துக்களுக்கும் டண்ணகரம் , தன் 
னகரம் , றன்னகரம் என இலக்கணிகள் பெயரிட்டிருக்கின்றனர் . 
( a ) Medial consonants ( neither liard nor soft ) . 

இடையெ 
ழுத்து ஆறு : - ய் , ர் , ல் , வ் ழ் , ள் . ( இவை இடை , டைமை , இடையீ 
னம் , இடைக்கணம் எனவும்படும் . இடைக்கு வட நூலார் அந்தத்தக்கரம் 
அல்லது யண் என்பர் . ) 

கவனிப்பு : - தமிழில் " பதினெண் மெய்களுண்டென்று இலக்கணிகள் கணக்கிப் 
டிருந்தாலும் , வல்லினத்தின் பலவித உச்சரிப்புகளைக்கவனிக்கும் போது . மெய்யெழுத்து 
முப்பத்திமூன்றென்று சொல்லலாம் . சமல்கிருத பாஷையில் ஒவ்வொரு உச்சரிப்பு 
க்கும் பிரத்தியேகமான எழுத்திருப்பது போல் தமிழில் இல்லாவிடினும் , அடியிற்கண்டி 
ருக்கும் மொழிகளில் மெய்யெழுத்துகளின் பலவிதஉச்சரிப்புகளை வரிசை கிரமப்படுத்திக் 
காட்டியிருக்கின்றோம் . அவற்றைப் பிள்ளைகளின் நாவிற்கு பழக்கமுண்டாகும்படி 
ஒலிவடிவிலேயாவது உச்சரிக்கப் பழக்கிவரவேண்டும் . 

மெய்யெழுத்தின் பலவித உச்சரிப்பு . 


ய் - அயல் 


பா 


தலை 


த் 


அதனால் 


( தச்சன் 


ந் - நலம் 


சதை 


கடி 

ண் - பணம் 
க் 

பக்கம் 
பகல் 

ர் 

கரம் 
தங்கம் 

ல் - பலம் 

சுத்தம் 
ங் - அங்ஙனம் 

வ் - அவன் 
மந்தன் 

ழ் - பழம் 
ச் 

ள் - களம் 
மஞ்சள் 

படி 
ஞ் - ஞண்டு 

( அறம் 
அப்பம் 

ற் கற்றவன் 

கோபம் 
பட்டம் 

கம்பன் 
ட் 

ம் - மனசு 
பண்டம் 
N. B. - இவற்றின் விவரங்களைக் குறித்து வல்லினத்தின் பலவித உச்சரிப்பு 
காக்காட்டும் அட்டவணையிற் காண்க . 


ப் 


சென்ற 
ன் - கனவு 


فاسالا 


70 


4. Gutturals . ஆய் ] மாவது சிலவி .. த்தில் உயிர்போலவுஞ் சில 
விடத்தில் மெய்போலவும் ஒலித்து உயிருமாகாமல் மெய்யுமாகாமல் 
தனிநிலையாய் வருகிற ஓர் எழுத்தாம் . அதற்கு வடிவு ( ஃ ) மூன்று 
புள்ளி. ( ஆய்தம் , அஃகேனம் , முப்புள்ளி, ஒற்று , தனிநிலை என்பன ஒரு 
பொருட்சொற்கள் .) 

5. Vowel - Consonants. உயிர்மெய்யெழுத்தாவது உயிரும் 
மெய்யுங்கூடிப் பிறக்கும் எழுத்து ; அது பதினெட்டு மெய்யின்மே 
லும் பன்னிரண்டு உயிருந் தனி நதனி பே றிவர இரு நூற்றுப்பதிறை 
கும் . 

( உ - ம் . ) ககரமெய்யின்மேல் அகரம் ஏற ( க ) எனவும் ஆகாரம் ஏற ( கா ) 
எனவும் வரும் . மற்றையவும் இவ்வாறே. 

குறிப்பு : - ஒற்றொலி முன்னும் உயிரொலி பின்னுமாகி உயிர்மெய்யெழுத்து பிறக் 
கும் . ( உ -ம் ) க் + அ - க , க் + ஆ - கா மற்றையவும் இவ்வாறே . 

6. Production of letter sounds . உயிரெழுத்தும் இடை 
யெழுத்துங் சழுத்திற் பிறக்கும் . வல்லெழுத்து மார்பிற் பிறக்கும் . மெ 
ல்லெழுத்து மூக்கிற் பிறக்கும் . ஆய்தம் தலையிற் பிறக்கும் . சார்பெ 
ழுத்துகள் தம்முதலெழுத்துகளோ டொப்பன வாய்ப் பிறக்கும் . 

7. Organs of Speech . எழுத்துகள் உதடு , நாக்கு , பல் , 
அண்ணம் ஆகிய நான்கின் தொழிலால் உச்சரிக்கப்படும் . 

8. Kindred Letters . இனவெழுத்துகள் : - உயிரெழுத்துக 
ளில் நெட்டெழுத்துகளுக்கு அதாதன குற்றெழுத்துகளே யின் 
மாம் . குற்றெழுததில்லா த ஐகாரத்துக்கு இகரமும் , ஔகாரத்து 
க்கு உகரமும் இனமாம் . மெய்யெழுத்துகளில் வல்லெழுத்துகளுக்கு 
அதனதன் பின்னிற்கின்ற மெல்லின வெழுத்துகளே யினமாம் . இடை 
யினம் ஆறும் ஓரினம் எனவும்படும் . 

9. Demonstrative Letters . சுட்டெழுத்து :-அ, இ , உ 
இம்மூன்றும் சொல்லுக்கு முதலில் அகத்துறுப்பாக வேனும் புறத்து 
றுப்பாகவேனும் நின்று சுட்டுப் பொருளை யுணர்த்திவரின் சுட்டெழு 
த்தாம் . 

( உ - ம் . ) அவன் , இவன் , உவன் - அகத்து வந்தன . அக்கொற்றன் , இக் 
கொற்றன் , உக்கொற்றன் - புறத்து வந்தன . அகரந் தூரத்திலிருக்கிற பொ 
ருளையும் , இகரஞ் சமீபத்திலிருக்கிற பொருளையும் , உகரம் இரண்டுக்கு மத்தி 
யிலிருக்கிற பொருளையுஞ் சுட்டுதற்கு வரும் . 


71 


குறிப்பு : - சுட்டெழுத்தகள் இடைச்சொல்லை யடுத்து வரும் போது அகத்துறுப் 
பாம் ; பெயர்ச்சொல்லை யடுத்து வரும்போது புறத்துறுப்பாம் . ( அவன் - சுட்டடியாகப் 
பிறந்தபெயர் . அப்பையன் - சுட்டடுத்து வந்தபெயர் . ) 

10. சுட்டெழுத்து மூன்றுந் திரிந்தும் வரும் . ( உ - ம் ) அ + 
பையன் - அந்தப் பையன் , இ + பையன் - இந்தப்பையன் உ + பையன் 
= உந்தப்பையன் . 

11. Interrogative l.ctters . வினாவெழுத்து : -ஆ , எ , ஏ , ஐ , 
என்னும் உயிரெழுத்துகளும் , “ யா என்னும் உயிர்மெய்யெழுத்தும் 
ஆகிய இவ்வைந்தும் வினப்பொருளை யுணர்த்திவரின் வினாவெழுக் 
தாம் . அவற்றுள் எகாமும் யாவும் மொழிக்கு முதலில் புறத்துறுப் 
பாகவேனும் அகத்துறுப்பாகவேனும் வரும் . அகாரமும் ஓகார 
மும் மொழிக்கு ஈறில் புறத்துறுப்பாகவே வரும் . ஏகாரம் மொழி 
க்கு முதலில் அகத்து றுப்பாகவும் , ஈற்பில புறத்துறுப்பாகவும்வரும் .. 


( உ - ம் .) எக்கொற்றன் ? , எவன் ? ; யாங்ஙனம் ?, யாவன் ? - எகரமும் 
யாவும் முதலிலே புறத்தும் அகத்தும் வந்தன . மகனா ? மகனோ ? -- ஆகார 
மும் ஓகாரமும் ஈற்றிலே புறத்து வந்தன . எது ? கொற்றனே ? -- ஏகாரம் 
முதலில் அகத்தும் ஈற்றில் புறத்தும் வந்தது . 

குறிப்பு : --வினாவெழுத்துகளில் எகர மாத்திரம் திரிந்தும் வரும் . ( உ - ம் ) எ + 
பையன் = எந்தப்பையன் . 

12. உகரம் மாத்திரையின் சுருக்கத்தாலும் இயல்பாலும் கும் 
றியலுகரம் , முற்றியலுகரம் என இருவகைப்படும் . 

13. Abbreviated உ . குற்றியலுகரம் : - ஒரு குறிலினாலும் 
இரண்டு குமிலினாலும் ஆக்கப்படாத மொழியீற்றுவல்லின மெய்யின் 
மேல் ஏறிய உகரம் குற்றியலுகரம் என்னப்படும் . ( கும் றியலுகரம் , 
குற்றுகரம் , உகரக்குமக்கம் என்பன ஒரு பொருட்சொற்கள் . 

14. அது ஈற்றெழுத்துக்கு அயலெழுத்தை நோக்கி நெடிற் 
றொடர் , உயித்தொடர் , வன்றொடர் , மென்றொடர் , இடைத்தொடர் ,, 
ஆய்தத் தொடர் என அறுவகையாம் . 

( உ - ம் ) . நாகு , ஈறு , கூடு - நெடிற்றொடர் ; வரகு , பலாசு ,உருபு - உயிர்த் 
தொடர் ; கொக்கு , கச்சு , பட்டு- வன்றொடர் ; சங்கு பஞ்சு , துண்டு - மென் 
சொர் ; செய்து , சார்பு , சால்பு - இடைத்தொடர் ; எஃகு , பஃது - ஆய்தத் 
தொடர் . 


72 


குறிப்பு . 
( a ) குற்றியலுகரமானது நெடிலேழையுஞ் சொல்லுக்கு நடுவிலும் கடையிலும் 
வராத ஒளகாரம் நீங்கிய பதினொரு உயிரையும் , வல்லெழுத்தாறையும் , மெல்லெழுத்தாறை 
யும் , வல்லெழுத்துகளோடு தொடராத வகரம் நீங்கிய இடையெழுத்தைந்தையும் ; ஆய் 
தம் ஒன்றையுந் தொடர்ந்த கையால் முப்பத்தாறாகும் . அன்றியும் , நுந்தை என்னும் 
சொல்லிலே நகரமெய்யிலிருக்கிற உகரமும் குற்றியலுகரம் என்னப்படும் . நுந்தை ( நும் 
+ தந்தை ) = உம்முடைய தந்தை . 

( b ) நெடிற்றொடர் முதலில் நெட்டெழுத்தைப் பெற்று இரண்டெழுத்து மொழி 
யாகவே வரும் . ( உ - ம் பாடு ; ஆறு . 

(c ) உயிர்த்தொடர் ஈற்றுக்கு அயலில் உயிரெழுத்தைப் பெற்று இரண்டிற்கு மேற் 
பட்ட எழுத்துகளால் ஆகிவரும் . ( உ - ம் ) மெழுகு , பாலாறு . 

15. முற்றியலுகரம் - தனித்துந் தனிக்குறிலைச் சேர்ந்தும் 
வரும் வல்லின மெய்யின் மேலும் , தனித்துந் தொடர்ந்தும் வரும் மெ 
ல்லின இடையின் மெய்களின் மேலும் வரும் உகரம் முற்றியலுகர 
மாம் . 

( உ - ம் ) கு , து ; நடு , பசு ; யு , து ; தாணு , கதவு . ( முற்றியலுகரத்தை 
முற்றுகரம் எனவுங் கூறுவர் . ) 

16. Abbreviated இ . குற்றியலிகரம் - நிலைமொழியீற்றுக் 
குற்றியலுகரங்கள் வருமொழி முதலில் யகரம் வருமாயின் இகர 
மாய்த் திரியும் . இவற்றோடு மியா ” என்னும் முன்னிலை அசைச்சொல் 
லிலிருக்கின்ற இகரத்தைக் கூட்டக் குற்றியலிகரம் முப்பத்தேழாம் . 
( உ - ம் ) நாகு + யாது = நாகியாது , எஃகு + யாது = எஃகியாது , 

= எஃகியாது , வரகு + 
யாது = வரகியாது ; கேண்மியா , சென்மியா . 

17. Prolongation of sounds . அளபெடை : - செய்யுளில் 
ஓசைகுறைந்தவிடத்து எழுத்தை நீட்டிச்சொல்வதே அளபெடை 
யாம் . அது உயிரளபெடை ஒற்றளபடையென இருவகைப்படும் . 
உயிரளபெடை இருபத்தொன்று ; 

( உ - ம் ) வாஅகை , படாஅகை , கடாஅ , ஆடூஉ , எடுப்பது. உம் , 
ஓ . ஒற்றளபெடைநாற்பத்திரண்டு ; ( உ - ம் ) அரங்ங்கம் , மங்கலம் , மடங்ங் , 
நங்ங் . ( அளபெடையை அளபு எனவுங் கூறுவர் .. 

வடநூலார் புலுதம் 
என்பர் . ) 

18. Measurement of Time or Quantity of Letters . 074,5 
துகளின் மாத்திரை : - மனிதருடைய கண்ணிமைப்பொழுது அல்லது 
கைந்நொடிப்பொழுது ஒருமாத்திரை என்னப்படும் . உயிரளபெடைக்கு 
மாத்திரை மூன்று ; நெடிலுக்கு மாத்திரை இரண்டு , 

ரண்டு , குறிலுக் 


நசை 


78 


கும் , ஒற்றளபெடைக்குத் தனித்தனி மாத்திரை ஒன்று ; ஒற்றுக் 
கும் , குற்றியலுகரத்திற்கும் , குற்றியலிகரத்திற்கும் , ஆய்தத்திற் 
குந் தனித்தனி மாத்திரை அரை ; உயிர்மெய்க்கு மெய் மாத்திரை 
யொழிய ஏறிய உயிர்மாத்திரையே மாத்திரையாம் . 

குறிப்பு : - பண்டமாற்றிலும் , விளியிலும் , இசையிலும் , புலம்பலிலும் உயிரெழுத் 
தும் மெய்யெழுத்தும் தமக்குச் சொன்ன அளவைக் கடந்து நீண்டொவிக்கும் . 


Sanscrit Letters . வடவெழுத்துகள் . 
19. அனேக வடமொழிகள் தொன்று தொட்டுத் தமிழ்ப் பாஷையிற் 
கலந்து வழங்கப்பட்டு வருவதினால் அவைகளைச் சரியானபடி உச்சரிக்கும் 
பொருட்டு அப்பாஷைக்கே யுரித்தான சிலவெழுத்துக்கள் தமிழில் வழங்கப் 
பட்டுவருகின்றன அவற்றை. ஈண் ஏடுத்துக்காட்டுகின்சோம் . 
20. உயிரெழுத்து பதினாறு - மு க 

కుటుంబ ఇలా ఎవ 
2100 
08 


21. மெய்யெழுத்து முப்பத்தேழு : - x pa 
s 

ణ త థ ద ధ న ప ఫ బ భ మ య ర ల వ శ ష స హ ళ క్ష 8 ! ప 

22. உயிரெழுத்துப் பதினாறுள் அ , ஆ , இ , ஈ , உ , ஊ , ஏ , ஐ , ஓ , ஒள 
என்னும் பத்தும் ; மெய்யெழுத்து முப்பத்தேழுள் க் , ங் , ச் , ஞ், ட் , ண் , த் , 
ந் , ப் , ம் , ய் , ர் , ல் , வ் , ள் . என்னும் பதினைந்தும் ஆகிய இருபத்தைந்தும் ஆரி 
யத்திற்கும் தமிழிற்கும் பொது எழுத்துகளாம் . 

28. .உயிரெழுத்துகளுள் அப்பத்தொழிந்த ஆறும் ( ow ,ு 50 
9. ) மெய்யெழுத்துகளுள் அப்பதினைந்து ஒழிந்த இருபத்திரண்டும் ( % 
మ ఛ జ ఝ 

3 : 13.3. 5 ) ஆகிய இருபத்தெ 
ட்டும் ஆரியத்திற்கேயுரிய சிறப்பெழுத்துகளாம் . 

24 , ஆரியத்திற்கேயுரிய இருபத்திரண்டு மெய்யெழுத்துகளில் தமி 
ழில் வழங்கிவரும் எழுத்துகள் ஐந்து ; அவையாவன : - ஸ , ஷ , க்ஷ , ஜ , ஹ . 
( 3 & ss ) 

கவனிப்பு :-(a ) சமஸ்கிருத எழுத்துகளின் உச்சரிப்பைத் தெலுங்கு எழுத்துக் 
ளால் இங்கே காட்டியிருக்கின்றோம் . 

( 6 ) சமஸ்கிருத பாஷைக்குரிய பல உச்சரிப்புகளைத் தமிழ் எழுத்துகளால் எவ் 
வாறு உச்சரிக்க முடியாதோ , அவ்வாறே தமிழ் மொழிக்குரிய சில உச்சரிப்புகளையும் சம 
ஸ்கிருத எழுத்துகளால் உச்சரிக்க முடியாதென்று அறிக . 


10 


14 


* DIFFERENT SOUNDS OF THE HARD LETTERS . 


ககரம் நகர் 


வ . 


என்னும் 


வல்லினத்தின் பலவித உச்சரிப்பு . 

க் 
ககரம் மொழிமுதலில் ( 3 ) என்னும் 

என்னும் எழுததை யொததொலிக்கும் . 
( உ - ம் . ) கடி . ( s = k . ) 

ககரம் ககர , உகர , றகர மெய்களுக்குப் பின் வருமாயின ( 3 ) என்னும் 
எழுத்தைப்பார்க்கிலுஞ் சற்று வலிந்து ஒலிக்கும் . ( உ - ம . ) பக்கம் , வெட்கம் , 
அதற்கு . 

ககரம் மொழி இடையிலும் கடையிலும் ( 5 ) எனனும் எழுததைப்பார்க 
கிலுஞ் சற்று மெலிந்து ஒலிக்கும் ( உ - ம் . ) பகல் , விறது . 

கதகங்கயேமன் 
வருமாயின் (3 ) 

என்னும் எழுத்தை யொத் 
தொலிக்கும் . (உ -ம்.) தங்கம், நான்கு , ஆண்கள் . 

ச் 
சகரம் சகர , டகர , றகர , மெய்களுக்குப்பின் வருமாயின ( ) 
எழுத்தை யொத்தொலிக்கும். ( உ - ம . ) தசீசன் , கட்சாடி , பொற்சாடி , s . 
ch soft. 

சகரம் மொழி முதலிலும் , இடையிலும் , கடையிலும் (5) 
எழுத்தை யொததொலிக்கும் . ( உ - ம் , ) சதை , பசுமை , ஆசை. = S. 

சகரம் ஞகர மெய்க்குப்பின் வருமாயின (3 ) எனனும் எழுததை யொ , 
தொலிக்கும் . ( உ - ம் . ) மஞ்சள் . s = ] . 

ட்Ľ 
டகரம் மொழிக்கு முதலில் வராது . 
டகரம் டகர மெய்ககுப் பின் வருமாயின ( ) ) என்னும் எழுததை யொ , 

த 
தொலிககும , ( உ - ம . ) பட்டம் . 

= tt llard . 
டகரம் மொழியிடையிலும் கடையிலும் ( க ) எனனும எழுததை 

எழுததை யொத 
தொலிககும , (உ - ம் .) படம் , காடு . * = d . 

டகரம் ணகர மெய்க்குப்பின் வருமாயின் ( 3 ) எனனும் எழுத்தைப் 
பார்க்கிலுஞ் சற்று வலிந்தொலிக்கும் . ( உ - ம் ) பண்டம் . 

V.B.- An English version of this Section will be found 
in Appendix B 


என்னும் 


N 


த 


75 


த் 


தகரம் மொழிமுதலில் ( 6 ) என்னும் எழுத்தை யொத்தொலிக்கும் , 
( உ - ம் ) தலை th llard . 

தகரம் தகர மெய்க்குப்பின் வருமாயின் ( ) என்னும் எழுத்தைப்பார்க் 
கிலுஞ் சற்று வலிந்து ஒலிக்கும் . ( உ - ம ) பத்து , 

தகரம் மொழியிடையிலும் கடையிலும் ( 5 ) என்னும் எழுத்தைப் பார்க் 
கிலுஞ் சற்று மெலிந்து ஒலிக்கும் . ( உ - ம் ) அதனால் 

தகரம் நகர மெய்க்குப்பின் வருமாயின் ( 3 ) என்னும் எழுத்தை யொத் 
தொலிக்கும் . ( உ - ம் ) மந்தன் . 3 = til soft . 


பகரம் மொழிமுதலில் ( 3 ) என்னும் எழுத்தை யொத்தொலிக்கும் 
( உ - ம் ) படி . =- p . 

பகரம் டகர , பகர , றகா , மெய்களுக்குப்பின் வருமாயின் ( 3 ) என்னும் 
எழுத்தைப் பார்க்கிலுஞ் சற்று வலிந்து ஒலிக்கும் . ( உ - ம் ) நட்பு , அப்பம் , 
பொற்பு . 

பகரம் மொழியிடையிலுங் கடையிலும் ( 5 ) என்னும் எழுத்தைப் பார்க் 
கிலுஞ் சற்று மெலிந்து ஒலிக்கும் . ( உ - ம் ) கோபம் , கபி . 

பகரம் ணகர , மகர , னகரமெய்களுக்குப்பின் வருமாயின் ( ம ) என்னும் 
எழுத்தை பொத்தொலிக்கும் . ( உ - ம் ) காண்பியும் , உண்பி ; அம்பலம் , தம்பு , 
இன்பம் , அன்பு . 2 = b . 

ற் 
றகரம் மொழிக்குமுதலில் வராது . 

றகரம் மொழியிடையிலும் கடையிலும் ( க ) என்னும் எழுத்தை யொத் 
தொலிக்கும் . ( உ - ம் ) அறிவேன் , அறை . ( 80 = Tr hardl ) 

றகரம் றகரமெய்க்குப்பின் வரும்போது tt என்னும் எழுத்துகளை யொத் 
தொலிக்கும் . ( tt as in witty . ) ( உ - ம் ) நேற்று . 

றகரம் னகர மெய்க்குப்பின் வரும்போது ( dr ) என்னும் எழுத்துகளை 
யொத்தொலிக்கும் . ( dr as in Andreru ) உ - ம் . ஒன்று , 

N. B.- வல்லின றகரமெய்யும் , வல்லின றகர உயிர்மெய்யும் ஒன்றாகச் 
சேர்ந்து மொழிகளில் வரும்போது , ஒரேஎழுத்தைப்போல் உச்சரிக்கப் பிள் 
ளைகளைப் பழக்கிவரவேண்டும் . உதாரணம் : -ற்ற- ta ; ற்ற = ta ; மற்றவையும் 
இவ்வாறே 


16 


N , B. Telugu letters are here made use of to represent the vari 
OIL sounds of the hard letters. 

கவனிப்பு : - தொன்று தொட்டு சமஸ்கிருத பாஷையிலிருந்தும் , தற்காலத்தில் 
பல அன்னியாாட்டுப் பாஷைகளினின்றும் அனேகமொழிகள் தமிழிற்கலந்து வழங்கப்ப 
படுவருகின்றன . ஆகையால் , மேலே காட்டப்பட்டிருக்கின்ற வல்லினத்தின் பலவித 
உச்சரிப்புகள் தமிழ் உச்சரிப்புக்கே யுரியனவென்றறிக . 

மொழிக்கு முதலில் வரும் எழுத்துகள் : -- 

a - உயிரெழுத்து பன்னிரண்டு : - அ , ஆ , இ , ஈ , உ , ஊ , எ , ஏ , ஐ , ஒ 
ஓ , ஔ . 

- உயிரோடு கூடிவரும் மெய்யெழுத்து பத்து : - க் , ச் , த் , ப் ; ங் , ஞ், 
ந் , ம் ; ய் , வ் . 

c- உயிரோடுகூடி மொழிக்கு முதலில்வராத மெய்யெழுத்து எட்டு:-ட் , 
ற் ; ண் , ன் ; ர் , ல் , ழ் , ள் . 

மொழிக்குக் கடையில் வரும் எழுத்துக்கள் : 
a - உயிரெழுத்துப் பதினொன்று : - அ , ஆ , இ , ஈ , உ , ஊ , ஏ , ஐ , ஒ , 
ஒள . 

- மெய்யெழுத்து பதினொன்று : -ஞ் , ண் , ந் , ம் , ன் ; ய் , ர் , ல் , வ் , 
ள் . 

- மொழிக்குக் கடையில் வராத எழுத்துக்கள் - எ ; க் , ச் , ட் , த் , ப் , 
ற் ; ங் . 


கொ கோ 

கௌ 


கா 


கூ 


நா 


கை 


நொ 
சொ 


ஙௌ 


சோ 

சௌ 


டீ 


ணோ 


ணௌ 


( 60 ) 


ை 


இது 


தே 


. 


தி 


தா 


நொ 

னே 


5 


நா 


நை 


Vowel - Consonants . உயிர்மெய்யெழுத்து - 216 . 

அவை வருமாறு : 
8 

கெ 
ஙெ 

நோ 
து 

ெ 

சை 
D 

ஏ @ 
ஞ 

ஞே ஞை ஞொ ஞோ ஞௌ 
டெ டே 

டொ டோ 

டௌ 
டா 

டி 
ணி ணீ ணூ ணெ ணே 

ணை னெ 
தெ 

தை தொ தோ 

தௌ 
சி 

நெ 
நூ நே 

நௌ 
பி பீ 

பெ பே 
பு 

பை 

பொ போ 
மி மீ 

மெ 
மா 

மொ 

மோ மௌ 
மு 

மை 
யெ 
யு 

யே 

யை யொ யோ 
ரி 

ரொ ரோ 
ரு 
லி லீ 

லே 
லெ 

லை லொ 
லா 

லோ லௌ 
வா 
வெ வே 
வை 

வொ 
வு 

வௌ 
ழா ழி ழெ ழே 

ழோ ழென் 
ளி ளீ 

ளெ ளே 
றி 

றெ றை றொ 

றோ றௌ 
A னெ னே னொ னோ 

னௌ 


பௌ 


EET 


மே 


SO 


யௌ 
ரௌ 


ர 


லு 


வோ 


ழை ழொ 


ல்லது 


னா 


ளொ ளோ 

ளென் 


ளை 


றே 


னை 


77 


எழுத்திலக்கணங் கூறும் விதம் . 


என்றவன் 


1.வின 
-வின: - இந்த அடையாள 
விடை: - வன்னினக் கசக்கு 

மிக்மெய்வெனத் 
வின: - இதற்கு இலக்கணங் கூறுக 
விடை: - வல்லினக் ககர ( க ) மெய்யின் மேல் , அகர ( அ ) குறில் உ 


ரோசாலருத்து. காடாமல்து 


1 


ணை 


வின: - இந்த அடையாளம் எழுத்து 
விடை: - 

மெல்லின் டண்ணகர நெடில் உயிர்மெய்யெழுத்து . 
வினா: - இதற்கு இலக்கணங் கூறுக 
விடை: - மெல்லின டண்ணகர ( ண் ) மெய்யின் மேல் ஐகார ( ஐ ) நெடில் 
உயிரேற ( ண்யைணை என்னுவிற்று. 

யௌ 


சி 


இமத அடையாளம் என்ன எழுத்து ? 
விடை : - இடையின் யகர நெடில் உயிர்மெய்யெழுத்து . 
வினா - இதற்கு இலக்கணங் கூறுக 
விடை: 

டையின யகர ( ய் ) மெய்யின் மேல் ஒளகஙர ( ஔ ) நெடில் 
உயிரேற ( ய் + ஔ ) யௌ (யல் ) என்றாயிற்று . 
கவனிப்பு : - மேற்கண்டவாறே மற்றெல்லா எழுத்துகளுக்கும் இலக்கணங் 
கூறப் பிள்ளைகணப் பழக்கிவரவேண்டும் . 


* ஜ ! 


முற்றிற்று 


மா // 


; 


* 


5 


ARPENDIX A 
THE ANALYSIS OF TANNL SENTENC 

( A TRANSLATION OF PAGES 1–11 . ) 

A Sentence is tục thought of a man completely expressed 
words bither lní saor ift Writing 

2. If a single word expresses a complete rucat nu is a wontence ; 
as , ( he ) comes . 

3. When several words joined together express a complete idea , 
they form a Sentence ; as , He worships God . 
N. B .- ( a ) In a Sentence, Nounsmil tulis ari pasential 

( 6 ) Without a l erli, no sentence can lie formel 
4 , Sentences are of five kinds ; W., Complete (sentence that 
has a finite verb ), Dependent, Phrasial, Adverbial and Adjectival . 

N. B. - A Sentence consisting of several clauses is called a Complex Sentence ; 
the independent clause in it , is said to be the Principal Sentence . 

5. A Complete Sentence is made up of a Subject and a Predi . 
cate with or without an Ohject . & c . 

Example 
( a ) Rungaswamy brought his b ok and gave it to Singaram . 

( 6 ) Duravaj camo to school. 

6. A Sentence inace up of several word s ( Suiject- Predicate 
& c .) and standing in the relation of a Noun either as a Suïject or an 
Object to the Predicate of the Principal Sentence, is called a Depen . 
dent Sentence . 

Example 
( a ) It is not known , how ho lost the money . ( The Dependent Sentence 
“ how he loxt the money ” stands in the relation of a subject to the Predicate " is not 
known . " ) 

( 6 ) He wishes that I should go home. ( l he Dependent Sentence " that I 
should 

go 

home " stands in the relation of an Object to the Predicate " wishes . " ) 
7 . 

A Plırase is a combination of several words with a Verbal 
Nou or an Infinitive at the end . It forms part of a Sentence 
standing as a Subject or an Object of its Predicate . 


79 


Examplo : 
( 1 ) Walking in the morning in one of the groves of Bangalore , will give 
health to the body . (“ Walking ..... Bangalore " stands as the Subject of the Verb 
" will give . " ) 

( b ) lyapillai likos coming to school every day , both morniog ind evening, 
and learning his lessons . (" coming ...... lessons " strods as the Objout of the verb 
K likes . " ) 

( c) Il is the desire of Duraisawmy 10 write overy day in the school, 
(" of ......... 8 hool ” stands as the Subject to the Predicato " is thcilesire . " ) 

( 1) God wishes to save the penitent sinner . ( 10 ..... sinner " stands 28 
the object of the Predicate " wishes . " ) 

N.B .- ( ) An Infinitivo can lie changed into a Verbal Noun and vice versa 
without afecting the meaning ; e.g. , " To go to school is the desire of Duraianwmy 
can be changed into “ Going to school is the dosire of Durajowmy " ( The 
Infinitive " to go " is changod into the Verbal noun " yoing " and tho moaning is not 
altereil . ) 

( 6 ) An Infinitive or an lufinitive Phrane in a sentenco , where tho Predi 
cate is an Intransitive Verb , is only the Estension of the l’redicate ; an , lyapillai 
comes every day to school to write . (" To write " is only an Extension of the 
Prodicate “ l umes . " ) 

8. An Adverbial Sentence is a combination of several words 
with a Present Perfect Participle " ora " Verb in the Subjunctive 
Mood " at the end. it forms part of the Principal Sentence standing 
as the Extension of its Predicate . 

Example 
( Duryin having started yesterday from Kaninmbody and come to 
Bangalore Haw Veera ragavalvo. ( The Adverbinl sontenco “ having...., Bangalores ! 
is only an Extension of the Predicate " Suw . " ) 

( 6 ) If Nalla raj comes to school every day he will write well . ( The 
Adverbial scntence " If ... ... ... ...daily ” is only an Extension of the l’redicate will 
write ." ) 

9. An Adjectival Sentence is a combination of several words 
with a Participial Adjective at the end . It forms part of the Principal 
Sentence standing as an attribute to its Subject or Object . 

Example 
The men who are most learned blessed the children who knew to read and 
write woll . ( The Adjectival Sentence " who are most learnerl " qualified the subject 
" men , " and the Adjectival Sentence " who know to read and write well " qualifies the 
Pbject " children ." ) 

10. The Parts of a Sentence :-Subject, Predicate , Object, Attri 
butive Adjuncts of the Subject or the Object and the Extensiou of 
the Predicate . 


80 


( 


ti . The Participial Adjective, the Adjective, the Adjectival 
Sentence and Nouns in the 6th case form the Attributes to the 
Subject or the Object. 

N.B .- ( ) If the Attributive word is divisible ( derivative ), it is a Participial 
Adjective. (b ) If not, it is an Adjective . 

The Participal Verbs , the Adverbs, the Adverbial Sentences , 
and Nouns in the 3rd , 4th , 5th and 7th Cases form the Extension of 
the Predicate . 


12 . 


N.B .- ( a ) Divisible ( derivative) worde, modifying a Verlo , are called Participial 
Verbs ; ( b ) If not, they aru Adverbs . 


Method oi Analysing Sentencos . 


13. Find out first, the Predicate ; second, the Subject ; third , 
the Object ; fourth , the Attributes of the Subject; fifth , the Attri 
butes of the Object; and sixth , the Extension of the Predicate . 


N.B .- ( a ) Predica tes are of two kinds, viz . , ( i ) Verbal Predicate and ( ii ) Predi 
cate formed by the Copula ( is , are & c . ) and an Adjective, a Noun , or an Adjective 
and a Noun together. 


6 


( 6 ) The latter are of threc kinds , viz . , Finite Verb , Noun Predicate and 
Interrogative Predicate. 

( c ) Verbal Predicates are of three kinds , viz . , Finite Verb , Participial Verb 
and Participial Adjective. 

( d ) “ wwah bo " is a compound word made up of wwa titlov, meaning " the 
end of an idea . " 

( 6 ) Tho Subject and the Object of a Predicate must always be a Noun or 
words equivalent to a Noun . 

(1 ) The Subject is always in the first casc . 

6 ) எழுவாய் " is a ompound word wade up of எழு + வாய் , meating 
" the source of an idea ." 

( h ) The Object of a Verb must always be in the 2nd Case . Object means 
that to which something is done by the subject . 

14. To find the Nominative ( Subject ), put the Interrogative 
Pronouns of the first case 

or omdir " &c . , before the Predicate . 
and the answer is the Subject. 

N.B.The Subject cowos ollher before or after the Predica te . 


( எவன் 


81 


15. To find the Object, put the Interrogative Pronouns of the 
2nd casema " 

or " cradar , " & c . , before the Predicate , and the answer 
is the Object. 


6. To find the Attributes of the Subject or the Object, ask it a 
question , with " what kind , ” “ how many , " or with the Interrogative 
Pronouns of the 6th case , and the answer is the Attributes of the 
Subject or the Object. 


17. To find the Extension of the Predicate, ask it a question , 
with “ how , " " where , " " when1," " how much ” , “ how many," " why," 
or with the Interrogative Pronouns of the 3rd , 4th , 5th , or 7th Case , 
and the answer is the lixtension of the Predicate , 


N.B .-- To find the Adjuncts to the Particiral Verbe, Participial Adjootives aud 
Verbal Nouns , ask them the game questions as you do to find the Extension of the 
Predicate . 


Method of Parsing Nouns . 


For a Noun in the first Case, the method of parsing is : -- 
State its thinai, gender, person , and kind , and inention that it is the 
subject of a certain predicate . 


2. For a noun in the eighth or Vocative Case , the method of 
parsing is : -State its thinai, gender , person , kind and case , and 
mention that it goes along with a certain Verb . 


3 . For a noun in any case , not being the first or the eighth , the 
method of parsing is : -State first its case and the idea thcreof, then 
its thinai, gender , person and kind, and finally mentiou that it goes 
along with a certain word . 


N.B. - In the case of a noun in the Second Case , mention also that it is the Object 
of a certain Verb , 


11 


82 


Method of Parsing Verbr. 


4. Verbs are of two kinds ; those of definite time and those of 
indefinite time. 


5. For a verb of definite time, the method of parsing is :-State 
whether intransitive or transitive ; whether present, past or future ; 
whether affirmative or negative ; whether active or passive ; whether 
çausative or not ; whether a finite verb , a participial verb , an adjectival 
verb or a verbal noun , and mention what it goes along with . 


N.B. - If a finite verb , first state the thinai , gender and person of its subject 
then parse it as a verb and finally mention that it is the predicate of a certain subject. 

6. For a verb of indefinite time , the method of parsing is : 
State whether affirmative or negative ; whether general , special or 
Interrogative ; whether a finite Verl), a Participial Verb ) , an adjectival 
Verb, or a Verbal Noun ; and mention what it goes along with . 


N.B .-- ( a) If a finite verb , state in addition thnt it is the predicate of a certain 

snbject. 


( 6 ) If the predicate of indefinite time is a noun , parse it as a noun , and 

finally state that it is the predicate of a certain subject. 


7. For a verbal noun , the method of parsing is ; -first, as a 
noun , state its case and the idea thereof; then parse it as a verb ; and 
finally end as you would a noun . 


Method of Parsing Particles . 


8. A particle cannot be parsed by itself, for it is inseparably 
connected with either a noun or a verb . Therefore first parse the 
word with which it is connected ; then state the kind and the idea of 
the particle so connected, and finally mention that the intire com . 
pound word goes along with a certain word . 


Method of Parsing Adjuncto. 


9. An adjunct is either an adjective or an adverb . Therefore, 
st te only the idea and the kind of the adjunct, and mention that it 
qualifies either a noun or a verb . 


88 


APPENDIX B. 


FOR THE GUIDANCE OF EUROPEANS . 


( 1. ) There are 247 letters in the Tamil Alphabet ; of which 
2 are Vowels , 18 are Consonants , 216 are compounded of Vowel 
and Consonant sounds and one is Aytham . 


( 2 ) There are only five primary Vowel sounds . 

These are 
the five short Vowels y , 9 , 4 , 67, 90. When these are lengthened , 
they make the five long Vowels $ , AF, vem , 6 and 9. Two more are 
the diphthongs & and 9001 , compounded of +9 and sy te res 
pectively . Thus the total number of Tamil Vowels is 12 . 
( 3 ) 

There are 18 Consonants : 4,0 $ , . score, 0 , 
... , i, o , a , y , sir , o , bor !; of which 6 are hard ( s , , , , , , 
6 are soft ( , o , , , , , ), avd 6 are middling sounds ( i ,, . , 
dies , cr ). 


( 4 ) There are 216 Vowel - Consonants which result from 
the combination of the 12 Vowel sounds - 84, 4 , 9 , 4 , e , mat., 
69 , 8 , Q. q , qor , with the 18 Consonants- , 8,5 , 0 , - , over, , 
ப் , ம் , ய் , ர் , ல் , வ் , ழ் , ள் , ற் , ன் : Ex . க் + அ = க , க் + ஆ = காக் + இ 
8 + f = Si , கு , க் + ஊ = கூ , s +67 = 68 , 88 + 8 ) = 6 , + 8 
க் + ஒ = கொ , க் +5 = கோ , க் + ஔ = கௌ . 


it may be 


N. B .- ( a ) By way of comparison , taking the word Camera 

up into three syllables ; as , Ca + me + ra - Camera 
Now c as a consonant has its equivalent in the Tamil . and the 
syllable ca is equal to the compound + 8 written thus : 41 ; m 
-4 , ine = i + 6 written aw ; and r = i , ra = 1 + written on . So 
the word Camera is written in Tamil as கா + மெ + ரா - காமெரா 


( 6) The five symbols o , a $ , 44 , s , a represent sounds no 
akin to Tamil , and are borrowed from Saoscrit . Tbese consonant 
with their Vowel combinations are of use to represent the fev 
Sanıcrit words which have passed into the Tamil language . 


84 


( c) There are sounds in Tamil which cannot be represented 
by Sapscrit letters, as there are sounds in Sanscrit that cannot be 
represented by Tamil letters, both being independent languages , 
And it is for this reason that while Sanscrit is spoken of as the 
language of the North ( QL Quonyl), Tamil is said to be , by con 
trast, the language of the South ( 867Quonyl). 

( 5. ) Aythamn , written thus oo ( three dots ), comes between 
short Vowels or Vowel - consonants and the Vowel - consonants of 
the six hard Consonants- , , - , s , ů , p . It is neither a Vowel 
nor a Consonant ; yet it sounds in some places like a Vowel and 
in others like a Consonant . 


as 


( 6. ) Interrogative letters --- 67, WI ; , ; 67. 

In English , Interrogation is marked by a word or a set of 
words and by their position in a sentence ; whereas in Tamil , it 
is marked by letters and by their position in a word , 6 and we are 
interrogatory prefixes, and gare affixes and a stands for interro 
gation either as a prefix or an affix ; Ex . எவன் ? யாவன் ? - 
Who is he ? அவனா ?, அவனோ ? - Is it he ? 6360 ? Why ? 
syaGi bor ? Is it ( really ) he ? 

( 7 ) Demonstrative Letters - , 2 , 

The letters dy, 9 , e are used in Tamil as prefixes to a word 
to give a Demonstrative signification , as is inarked in English by 
some such words as this, these ; that, those & c . ; Ex . When 
speaking of three persous , அவன் is that war , இவன் is this man , 
and eos is the third man . 

( 8 ) The duration of time in the twinkling of an eye or the 
snapping of the fingers is taken as a unit of measurement for 
pronunciation . This unit is called a 2013 80000 (measure ), Short 
sounds whether of Vowel or of Vowel - Consonauts have but one 
WÁ 9.6091 ( measure ) ; long sounds whether of Vowels or Vowel 
consonant shave two 107 $ 809 ] ( ineasure ) ; and the Consonants 
and Aytham have but half a LOT $160.0 (measure ). 

(9. ) Of the 6 hard letters ( * , , , i , , ) the first five 
have different sounds as they stand differently in a word . The 


85 


Sanscritolanguage has different letters to represent these different 
sounds , but Tamil has only one . 

DIFFERENT SOUNDS OF THE HARD LETTERS : 


க் 


, at the beginning of a word, sounds like face theEX. 
கசப்பு . 
in the middle or at the end of a word , sounds like soft A 
as in Loch ( Scotch ) ; Ex . WAS , IPS . 
when preceded by 5 , 4., or doubles its sound and has 
the sound of hard k as in thick ; Ex . mende , Qal . 


அதற்கு . 


when preceded by its kindred letter has the sound of a 
as in gum ; Ex . alb. ( sis of very little use otherwise 
than to precede & and its coinpounds ). 


5 , whether at the beginning , middle or end of a word , sounds 

likes as in say ; Ex . சீலம் , பசுமை , அசை . 
s , when preceded by :, - , or j , sounds like ch as in butcher; 

Ex . பச்சை , கட்சாடி , பொற்சாடி . 
$ , when preceded by its kindred letter 05, sounds like j as id 

jam ; Ex . 1686 . 


į cannot begin a word . 
1 , when in the iniddle or at the end of a word , sounds liked 

asin day ; Ex . படம் , காடு . 
Ln, when preceded by -- , gives a sound of double t as in 

putty ; Ex. @ . 
in , when preceded by its kindred letter soor , sounds like 
d as in kingdom ; Ex . WOLiS . 

$ 
, when in the middle or at the end of a word , has the softest 

th sound as id thin ; Ex . 1867,81 $ . 


86 


es , when at the beginning of a word , sounds slightly darder ; 

Ex . தூண் . 
, when preceded by ,, sounds harder than in the two previ. 

ous cases ; Ex . WS 997. 
se . when preceded by its kindred letter is, sounds like th 

in them ; Ex . FB @ S . 


ப் 


ů , when at the beginning of a word , sounds like p as in par 

lour ; Ex . urovi . 


ů , when in the middle or at the end of a word , sounds some 

what softer than p in parlour ; Ex . கோபம் , கோபி . 
ů , when preceded by L., , or , sounds hard p like the 

doublep in apple ; Ex . நட்பு , அப்பம் , கற்பனை . 
ů , when preceded by its kindred in, or by or ord, sounds like 

bas in bay ; Ex . அம்பலம் , தம்பு , காண்பியும் , உண்பி , இன்பம் , 
y cor 4 . 


ற் 


y cannot begiu a word . 
Ø , in the middle or at the end of a word , has the sound of 

double r as in carry ; Ex . அறிவேன் , அறை .. 
0 , when preceded by s , sounds like double to as in witty ; 

Ex . நேற்று . 
, when preceded by its kindred letter wr, sounds like dr as 

in Andrew ; Ex . Door . 

N.B ._ ( a ) The above rules are applicable only to Tamil 
sounds . 


( 10 ) A beginner in a foreign language has to learn ( 1) to 
read , ( 2 ) to write , ( 3 ) to learn the meanings of, and ( 4 ) to speak 
in , that language. 


87 


tules that relate to reading : ( in Tamil ) 


► 


I. Letters : 
First, Get a thorough acquaintance with the pronunciation 
atid the symbols ( letters ) of the Vowel sounds , then of the Coy 
sonant sounds , and then of the compound sounds ( of Vowels and 
Consonants ). 
Secondly , Learn to show and write a given letter . 

II . Spelling 
First, Spell out a word pronouncing separately the different 
letters of a word according to the war 35 8.00 of each ; Ex . wati 
+ ப் + பா + ர் + க + ள் = படிப்பார்கள் . அ + டி + ப் + ப + தே + ன் = அடிப்ப 
தேன் . 

Secondly , Since in pronunciation a Vowel or a Vowel and a 
Consonant , or a Vowel - Consonant , or a Vowel - Consonaut and a 
Consonant forin but one syllable , learn to pronounce in syllables ; 
thus , அ , அம் ; ஆ , ஆம் ; பொ , பொன் ; போ , போய் . 

Thirdly , In Reading , two short syllables or a short fol 
lowed by a long one are pronounced together ; Ex . படிப் + பார் + 
கள் = படிப்பார்கள் , அடிப் + பதேன் - அடிப்பதேன் . 
( 11 ) Letters that can begin a word : 

( a ) The 12 Vowels -- 9h, 9 , F , R. , 261 , 67 , 2 , , pan . 
( 6 ) All the Vowel sounds combining with the ten Con 

sonants- , : , ; , ; S , , s , is; w , . 
( 12 ) letters that caunot begin a word : 

( a ) The Consonants as Cousonants (ie. dotted ) . 
16 ) The Vowel compounds of the 8 Consonants 

ட் , ற் ; ண் , ன் ; ர் , ல் , ழ் , ள் . 
( 13 ) Letters that can come at the end of a word : -- 
( a ) 11 Vowels compounded with Consonants - y, ale 

# , e , mer , T , 7 , : maar . 


O , FR , 


88 


( b ) 11 Consoyants as Consonants ( i.e , dotted ) - ஞ் , 

ண் , ந் , ம் , ன் ; ய் , ர் , ல் , வ் , ழ் , ள் . 
( 14 ) Letters that cannot come at the end of a word : 

{ a } Que Vowel compounded with Consonants ; -- எ . 

{ b ) 7 Consonants as Consollants ( t.e. , dotted ) க் , ச் , ட் 
த், ப் , ற் ; ங் . 

N.B - ( a ) In a sentence wilen a word ends with க் , ச் , த் , ப் , 
these Consonants do not really belong to that word , but they are 
due to the euphonious doubling of the Consonant ( coinbined with 
a Vowel) that begins the succeeding word . They are bowever 
( in writing and printing) added to the preceding and not to the 
succeeding word , because of the rule tliat 110 Consonant ( dotted ) 
can begin a Tamil word ; Hx . தமிழ்ப் பாஷையைத் துரைசாமிக்குக் 
கற்பிக்கச் சொன்னேன் . In pronunciation this cloubling should 
be expressed merely by stressing the first letter of the succeed 
ing word ; and not by pronouncing the Consonant as part of 
tile preceding word - தமிழ்ப் + பாஷையைத் + துரைசாமிக்குக் + கற்பி 
க்கச் + சொன்னேன்- as is unfortillately done by some Munsliies 
teaching Europeans, and by many teachers of the youug , in 
dictation exercises . This is due to an inability to realise 
that the doubling of the Consonant is nierely for reasons of 
euphony . 

( 6) When a final is is followed by a word beginning with a 
Vowel compound of . , • , j or is, it is changed for euphony into 
ங் , ஞ் , ந், or i respectively Ex . மனம் + களித்தது = மனங்களித்தது , மர 
ம் + சாய்ந்தது - மரஞ்சாய்ந்தது , கனம் + தங்கிய = கனந்தங்கிய , செம் + 
நெல் = செந்நெல் .. 


89 


APPENDIX C. 
In the combination of word with word , the liard letters ( s , 
ச் , த் , ப் ) are sometimes doubled and sometimes not . For guidance 
in Composition lists of both cases are hereunder appended . There 
are four kinds of combinations of words in Tamil,and among them 
the liard letters present the greatest difficulty ; an ignorance of 
the correct usage is , at the same tine , considered disgraceful. 

" இயல்பினும் விதியினும் நின்ற உயிரீற்றுச்சொற்களின் முன்வரும் 
க , ச , த , ப பெரும்பாலும் மிகும் என்ற இலக்கண விதியை யனுசரித் 
து வல்லின மிகு மிடங்களையும் மிகாவிடங்களையும் ஈண்டு எடுத்துக் காட்டு 
கின்றோம் . 

கவனிப்பு : பாலகர்களுக்குக் கற்பிக்கிற உபாத்திமார்களில் பலர் டிக்டே 
ஷன் ( சொல்வ தெழுதல் ) கொடுக்கும்போது , வல்லின எழுத்துகளினாலுன் 
டாகும் பிரயோஜனத்தை யறியாமல் , வார்த்தைகளைத் தப்பாய் உச்சரிக்கிறார் 
கள் . ஸ்கூல் இன்ஸ்பெக்டர்கள் தங்கள் சேகரங்களிலிருக்கும் உபாத்திமார் 
களைத் திருத்தினால் , தமிழ்ப்பாஷையின் மேன்மைவிளக்கும் : பாலகர்களும் 
விருத்தியடைவார்கள் . 

I. வல்லின மிகுமிடங்கள் . 
1. கெரவினாமுன்னுஞ் சுட்டு முன்னும் வலிமிகும் , ( உ - ம் ) எ + காலம் 
= எக்காலம் ? அ + காலம் = அக்காலம் , அ + சபை = அச்சபை , அ + தோட்டம் 
= அத்தோட்டம் , அ + பையன் = அப்பையன் . மற்றையச் சுட்டெழுத்துக் 
ளோடும் இவ்வாறே ஒட்டிக்காண்க ) 

2. “ அந்த ” “ இந்த ” " உந்த " என்கிற சுட்டுத் திரிபின்முன்னும் 
“ எந்த ” என்கிற வினாத் திரிபின்முன்னும் வலிமிகும் . ( உ - ம் ) அந்தக் குதி 
ரை , அந்தச் சபை , அந்தத் தூண் , அந்தப் பையன் , எந்தப் பெட்டி ? (மற் 
றைய சுட்டுத் திரிபுகளோடும் இவ்வாறே கூட்டிக்காண்க . ) 

3. படி " என்னும் இடைச்சொல் சுட்டையும் , எகரவினாவையும் அடு 
த்து வரும்போது வலிமிகுதலும் மிகாமையும் உண்டாம் . (உ - ம் ) அப்படிச் 
செய்தான் , அப்படி செய்தான் ; எப்படிச் சொன்னான் , எப்படி சொன் 
னான் . 

4. வகை என்கிற பெயர்ச்சொல் சுட்டெழுத்துகளோடும் , 
வினாவெழுத்தோடுஞ்சேர்ந்து வரும்போது வலிமிகும் . ( உ - ம் ) அவ்வகைப் 
புகல்வாய் , இவ்வகைச் செய்தாய் , எவ்வகைக் கண்டாய் . 

5 " மற்ற " என்கிற இடைச்சொல்லுக்குமுன் வலிமிகும் . ( உ - ம் ) 
மற்றக் காரியம் , மற்றச் சபை , மற்றப் பகைவர் , மற்றத் துணைவர் , 

12 


எகா 


90 


( 


6. " மற்று ” என்கிற இடைச்சொல் 

ஐகாரச்சாரியை 

பெற்று 
“ மற்றை ” அல்லது “ மற்றைய எனத் திரிந்து வரும்போது வலிமிகும். 
( உ - ம் ) மற்றைக் காரியம் , மற்றையச் செல்வம் . 

7. " போல " முதலிய உவமை இடைச்சொற்களுக்குமுன் வலிமிகும் .. 
( உ - ம் ) அது போலக் கூறினான் . 

8. அரை ( 1 ) என்கிற எண்ணிற்கு முன் வலிமிகும் . ( உ - ம் ) அரைக் 
காசு , அரைப்பணம் . 

9. உகரவீற்று விகார எண்ணுப் பெயர்களில் , " ஒரு " என்னுஞ் சொல் 
லுக்குமுன் மாத்திரம் தேற்றத்தில் அரிதில் வலிமிகும் ( உ - ம் . ) ஒருப்போ 
தும் , ஒருக் காலும் . 

10. மகரங்கெட கின்ற மொழிக்குமுன் வலிமிகும் . ( உ - ம் . ) கொஞ்சம் 
+ காலம் = கொஞ்சக் காலம் , எல்லாம் + குணமும் = எல்லாக் குணமும் , 
பணம் + கவலை = பணக் கவலை , கமலம் + கண் = கமலக் கண் . 

11. அன்று ” “ இன்று “ உன்று என்று ” என்னுஞ் சொற்கள் 
ஐகாரச்சாரியை பெற்று “ அன்றை ” “ இன்றை ” “உன்றை " என்றை ” 
என விகாரப்பட்டு நிற்கையிலும் , " அன்றைய " இன்றைய " உன்றைய " 
" என்றைய " என நிற்கையிலும் இவற்றிற்கு முன் வலிமிகும் . ( உ - ம் . ) 
அன்றைக்கு , அன்றையத் தினம் , மற்றவையும் இவ்வாறே , 

12. " அற்றை ஒற்றை " " நேற்றை " " பண்டை " முதலிய விகா 
ரப்பட்ட சொற்களுக்கு முன் வலிமிகும் . ( உ - ம் . ) அற்றைக் கூலி, ஒற் 
றைப் பணம் , நேற்றைப் போது , பண்டைக் 

காலம் . அன்று = அற்றை , 
ஒன்று = ஒற்றை , நேற்று = நேற்றை , பண்டு = பண்டை . 
13. மிகுதியாகிய ஒரு 

யுணர்த்தும் சொற்களாகிய 
கால தவ மீக மீக்க இவற்றிற்கு முன் வலிமிகும் . ( உ - ம் . ) சாலப் பேசி 
னான் , தவச் சேய்நாடு , மிகச் சொன்னான் , மிக்கத் திருடினான் . 

14. மீக என்னும் பொருளைத்தரும் மெத்த என்னும் சொல் 
லுக்குமுன் வலிமிகும் ( உ - ம் . ) மெத்தக் கெட்டியாய் , மெத்தத்தீமை , 

15. உயிரெழுத்துகளில் ஆகாரத்தையும் இகரத்தையும் இறுதியி 
லுடைய சொற்கள் இரட்டித்து வருமிடத்தில் வலிமிகும் . ( உ - ம் ) பளாப் 
பளா , தனித்தனி . 

16. பல " சில " என்னும் அஃறிணைப் பன்மைச் சொற்கள் தம் 
முன் தாம் வரின் ஒரு கால் வலி மிகும் . ( உ - ம் . ) பலப் பல , சிலச் சில . 

17. வன்றொடர் முன் இருவழியிலும் வலி மிகும் . உ - ம் , கொக்குக் 
பால் - வேற்றுமை . அறுத்துத் தந்தான் - அல்வழி . 


குணத்தை 


91 


குறிப்பு . 
( a ) வேற்றுமைப் புணர்ச்சியாவது: ஐ , ஆல் , கு , இன் , அது , இல் , என்னும் ஆறு 
வேற்றுமை யுருபுகளும் மொழிக்கு நடுவில் மறைந்தும் வெளிப்பட்டும் நிற்கப் பதங் 
கள் பொருந்தும் புணர்ச்சியாம் . 

( b ) அல்வழிப் புணர்ச்சியாவது : வேற்றுமையுருபுகள் இடையில் வராமல் நிலை 
மொழியும் வருமொழியும் ஒன்றுபடப்புணருவது . இது பதினான்கு வகைப்படும் : 

18. கேர றுகர ஈறுகளையுடைய நெடிற்றொடர் உயிர்த்தொடர் குற் 
றியலுகரங்களுக்குமுன்னும் , மென்றொடர் குற்றியலுகரத்திற்கு முன்னும் 
வேற்றுமையில் வலி மிகும் . ( உ - ம் . ) ஆடு + கால் = ஆட்டுக் கால் , ஆறு + துறை 
= ஆற்றுத் துறை - நெடிற்றொடர் ; முருடு + தொனி = முருட்டுத் தொனி 
கயிறு + சுருணை - கயிற்றுச் சுருணை -- உயிர்த்தொடர் ; சங்கு + கூட்டம் = சங் 
குக் கூட்டம் - மென்றொடர் . 

19. மென்றொடர் குற்றியலுகர மொழிமுன் பண்புத்தொகையில் 
வலி மிகும் . ( உ - ம் . ) கன்றுக் குட்டி , பண்புச் சொல் , சம்புப் புல் . 

20. குறிலணைந்த முற்றியலுகரங்களுக்குமுன் இருவழியிலும் வலி 
மிகும் . ( உ - ம் . ) மருச் சிறிது , மதுத் தீது - அல்வழி . மருக் கொழுந்து , மதுத் 
தீமை- வேற்றுமை , ( மரு - ஓர் பரிமளப்பூண்டு . ) 

21 . வகர உகரத்தை யிறுதியாகவுடைய முற்றியலுகரத்திற்கு முன் 
வலி வகும் . ( உ - ம் . ) புறவுத் தலை , சுறவுத் தோல் , இரவுக் காலம் . புறவு - 
புறா ; சுறவு = சுறா . 

22. தனிநெடில் மொழிமுன்னும் குறில் நெடிலிணைந்த மொழிமுன் 
னும் இருவழியும் வலி மிகும் . ( உ - ம் . ) பூப் பூத்தது , சுறாப் பாய்ந்தது - அல் 
வழி . பூப் பரித்தான் , சுறாப் பிடித்தான் - வேற்றுமை . 

28. ஆகாரவீற்றுப்பெயர்முன் இருவழியும் வலிமிகும் . ( உ - ம் . ) தாராக் 
கடுமை - வேற்றுமை . தாராச் சிறிது - அல்வழி . மூங்கா , உசா , வயா முத 
லியவற்றோடும் இங்ஙனம் ஒட்டுக . தாரா = ஓர் புள் , மூங்கா = கீரிப்பிள்ளை 
உசா = வேவுகாரர் , வயா = கர்ப்பம் . 

24 , பண்புத்தொகை உயர் திணையிலும் அஃறிணையிலும் வலி மிகும் .. 
( உ - ம் .) நம்பிக் கொற்றன் - உயர் திணை . சாரைப் பாம்பு , கார்ப் பருவம், 
பொய்ப் பேச்சு , பாழ்க் கொல்லை - அஃறிணை . 

25. இரண்டாம் வேற்றுமை விரியின் முன்னும் , நான்காம் வேற்று 
மை விரியின் முன்னும் வலி மிகும் . ( உ - ம் .) அவனைக் கண்டான் - இரண் 
டாம்வேற்றுமை . அவனுக்குக் கொடுத்தான் - நான்காம்வேற்றுமை. 
26. " விட என்கிற 

சொல் “ பார்க்கிலும் " என்கிறபொருள் தந்து , 
ஐந்தாம் 

வேற்றுமைச் சொல்லுருபாக விற்கும்போது வலிமிகும் . ( உ - ம் . ) அவ 
னைவிடக் கெட்டிக்காரன் , அதை விடப் பொல்லாதது . 


62 


27. உயிரையும் மெய்யையும் இறுதியாகவுடைய அஃறிணைப்பெயர்முன் 
ஆறாம் வேற்றுமைத் தொகையில் வலி மிகும் . ( உ - ம் .) பறவைக் கூடு , வாழை 
க் குலை , கிளிச் சிறகு , நரிப் பல் , நாய்த் தலை , தேர்க்கால் , யாழ்ப் பெருமை . 
( யாழ் - வீணை . ) 

28. ஏழாம் வேற்றுமை உயிரீற்றுச் சொல்லுருபுகளுக்கு முன் வலி 
மிகும் . உ - ம் . வேலின்கடைப் பூண் , நல்லாரிடைப் புக்கு . 

29. மென்றொடர் குற்றியலுகரங்களில் ஏழாம் வேற்றுமை இடப்பொ 
ரூளை யுணர்த்தும் அங்கு , இங்கு , உங்கு , எங்கு , ஆங்கு , ஈங்கு , ஊக்கு ; 
ஈண்டு ; யாக்கு ; யாண்டு என்னுஞ் சொற்களுக்குமுன் வலிமிகும் . ( உ - ம் )) 
அங்குக் கண்டேன் , இங்குத் தேடினேன் , உங்குக் களித்தேன் , எங்குச் சிற 
ந்தாய் ; ஆங்குக் கண்டான் , ஈங்குத் தேடினான் , ஊக்குக் களித்தான் , ஈண் 
டுக் காணும் , யாங்குப் புடைத்தாய் , யாண்டுப் புகழ்ந்தாய் . 

30. இரண்டாம் , மூன்றாம் , ஏழாம் வேற்றுமை யுருபும் பயனும் உடன் 
றொக்கத் தொகைகளில் வலிமிகும் . ( உ - ம் . ) குடிமிப் பையன் , தயிர்க்குடம் 

இரண்டாம் வேற்றுமை ; மரப் பெட்டி , செம்புப் பானை - மூன்றாம் வேற் 
றுமை . கைக்குடை , கைப்பொருள் - ஏழாம்வேற்றுமை . 

81. ஈறுகெட்ட எதிர்மறைப் பெயரெச்சத்திற்குமுன் வலி மிகும் . 
( உ - ம் .) நடவாக் குதிரை , படியாப் பையன் - தெரில்லை. இல்லாப் பொருள் , 
அல்லாச் செய்கை- குறிப்பு 

32. பொல்லா என்கிற ஈறுகெட்ட உடன்பாட்டுக் குறிப்புப் பெய 
ரெச்சத்திற்குமுன் வலிமிகும் . ( உ - ம் .) பொல்லாப் பகை . 

33. பழைய என்கிற உடன்பாட்டுக் குறிப்புப் பெயரெச்சத்திற்கு 
முன் வலிமிகும் . ( உ - ம் ) பழையப் பொருள் , பழையச் சொல் . 

34. அன்றி ஒன்றி என்னும் எதிர் மறைக்குறிப்பு வினையெச்சம் ; 
மெல்ல பைய வலிய என்னும் உடன்பாட்டுக்குறிப்பு வினையெச்சம் 
இவைகளுக்குமுன் வலிமிகும் . ( உ - ம் . ) அன்றிப் போனான் , இன்றிக் கண் 
டான் ; மெல்லப் பேசினான் , பையச் சென்றான் , வலியச் சொன்னான் , 

85. இகர யகரவீற்றுச் செய்தென்னும் வினையெச்சத்தின் முன்னும் , 
அகரவீற்றுச் செயவென்னும் வினையெச்சத்தின் முன்னும் வலிமிகும் . 
(உ - ம் ) ஆடிக் கொண்டான் , போய்க் கண்டான் - இறந்தகால வினையெச் 
சம் , பார்க்கப்போனான் , அப்படியாகச் சொன்னான் , வருவதாகப் போனான் , 
அவனை விடப் போனான் - முக்காலத்துக்கும் பொதுவான வினையெச்சம் . 

88. " செய்து " என்னும் வினையெச்சப் பொருளில் வரும் ஆகார வீற் 
றுத் தெரிவிலை வினையெச்சத்தின்முன் வலிமிகும் : (உ - ம் ) உண்ணாக்கொண் 


98 


டான் , கேளாச் சொன்னன் , தேடாத் திரிந்தான் . ( For உண்டு , கேட்டு , 
தேடி . ) 

87. “ செய்யாது ” என்னும் தெரில்லை யெதிர்மறை வினையெச்சம் 
துவ்வீறு குறைந்து செய்யா ” என விற்குக்கால் வலிமிகும் . ( உ - ம் ) 
உண்ணாக் கொண்டான் . (உண்ணாக்கொண்டான் என்பதற்கு உண்கை 
கொண்டான் என்பது பொருள் . ) 

38. என ” “ என ” என்கிற சொற்களுக்குமுன் வலிமிகும் . ( * -ம ), 
நீதேடெனச் சொன்னான் , தருவேனெனாப் போனான் . 


II . வல்லின மிகா விடங்கள் . 
89. உயிரீற்றுச் சுட்டுப்பெயர்முன்னும் வினாப்பெயர்முன்னும் வல்லி 
னம் இருவழியிலும் மிகாது . ( உ - ம் ) அது குறிது , அவை சிறிய ; எது 
குறிது ?, எவை சிறிய ?, எது பெட்டி ? , யாது பெரிது ? - அல்வழி . அது 
கொடுத்தான் , அவை கொடுத்தான் ; எது கொடுத்தான் ? , எவை தொடுத் 
தான் ? - வேற்றுமை . 

40. வினாவையடுத்த பெயர் முன் வலிமிகாது ( உ - ம் ) அவனா கொண் 
டான் ? அவனோ கொடுத்தான் ? 

41. விகாரப்பட்ட " என்ன " என்னும் வினாவின் முன் வலிமிகாது. 
( உ - ம் .) என்னசெய்தி ? என்ன கொடுத்தான் ? ( " எவன் என்பது என் 
" என்னை " " என்ன " எனவும் மருவி வழங்கும் . ( எவன் = எது , எவை . ) 
42. எண்ணுப் பெயர்களில் எட்டு பத்து ஒழிய ஏனைய 

எண் 
களுக்குமுன் வலிமிகாது . ( உ - ம் . ) இரண்டு குதிரை , மூன்று பசு , நான்கு 
தும்பி , ஐந்து பலகை , ஆறு சாடி , ஏழு செண்டு , ஒன்பது புடவை . 

43. உகரவீற்று விகார எண்ணுப்பெயர் முன் வலிமிகாது . ( உ - ம் ) 
ஒருசாண் , இருகை, அறுசுவை , எழுகடல் ( ஒன்று , இரண்டு , ஆறு , ஏழு , 
என்னும் எண்ணுப்பெயர்கள் ஒரு , இரு , அறு , எழு , என விகாரப்பட்டன .) 

44. " தனை ” “ அளவு ” என்னும் பண்புச்சொல்முன் வலிமிகாது . 
( உ - ம் ) அத்தனை பேச்சு , அவ்வளவு பேச்சு . 

45. " சிறு ” என்னும் பண்படியின்முன் வலிமிகாது . ( உ - ம் . ) சிறு 
குதிரை , சிறுசங்கு , சிறு துரும்பு , சிறுபையன் . 

46. " ஆ " " மா " இவ்விரண்டு எழுத்துக்களும் ஓரெழுத்து ஓர் மொழி 
யாக சிற்கும்போது அல்வழியில் வலிமிகாது . ( உ - ம் ) ஆகுறிது , மா ? ... 
( ஆ = பெண்பசு , பெண் எருமை . மா = ஆண்குதிரை , ஆண்யானை .) 


94 


47. காட்டுப்பசு என்னும் பொருள் தரும் “ ஆமா ” என்கிற மொழிக் 
குமுன் அல்வழியில் வலிமிகாது . ( உ - ம் . ) ஆமா குறிது , ஆமா பெரிது . 

48. உயிரையும் மெய்யையும் இறுதியாகவுடைய உயர் திணைப்பெயா, 
பொதுப்பெயர் இவ்விரண்டின் முன்னும் வலிமிகாது . ( உ - ம் . ) தம்பிகை 
தந்தை கை , அவர் பெட்டி - உயர் திணைப் பெயர் . நீ குறியை , நீர் குறி 
யீர் - பொதுப்பெயர். 


49. அஃறிணைப் பெயர் அன்மொழியாகியும் ஆகுபெயராகியும் உயர் 
திணையை யுணர்த்தின் வலிமிகாது . ( உ - ம் . ) பொற்றொடிகை, அரசுகை . 

50. உயிரீற்று வடமொழியின் முன் க , ச , த , ப , க்களை முதலிலுடைய 
வடமொழி வந்தால் வலிமிகாது . ( உ - ம் ) ஆதிபகவன் , மணிகண்டன் , கங் 
கை புத்திரன் , தரும சாலை , கலா சாலை . 

51. எழுவாய்த்தொடர் , விளிப்பெயர் இவ்விரண்டின் முன்னும் வலி 
மிகாது . ( உ - ம் ) துரைசாமி படிக்கிறான் , வள்ளியம்மை பாடுகிறாள் - எழு 
வாய்த்தொடர் , சாத்தாகொடு -விளிப்பெயர் . 

52. இரண்டாம் வேற்றுமைத் தொகைமுன் வலிமிகாது . ( உ - ம் . ) 
புளி தின்றான் , வழிதேடினான் . 

58. மூன்றாம் , ஐந்தாம் , ஆறாம் வேற்றுமை உயிரீற்று உருபுகளுக்கு 
முன் வலிமிகாது . ( உ - ம் ) அவனொடு பேசினான் , அவனோடு கூடினான் , அவ 
னைக்கொண்டு பேசினான்- மூன்றாம் வேற்றுமை. அதிலிருந்து கொடுத்தான் , 
வீட்டினின்று பார்த்தான்- ஐந்தாம் வேற்றுமை . அவனது பெட்டி , அவ 
னுடைய கடை - ஆறாம் வேற்றுமை . 

54. ஏழாம் வேற்றுமை உயிரீற்றுச் சொல்லுருபுகளில் பாடு ” என் 
கிற உருபிற்கு முன் மாத்திரம் வலிமிகாது . ( உ - ம் ) அவன்பாடு புகழில்லை . 

55. கோ றுகர ஈறுகளையுடைய நெடிற்றொடர் உயிர்த்தொடர் குற்றி 
யலுகரங்களுக்கு முன்னும் , மென்றொடர் குற்றியலுகரத்திற்கு முன்னும் அல் 
வழியில் வலிமிகாது , ( உ - ம் ) ஆடு தின்றது . ஆறுபெருகிற்று - நெடிற்றொ 
டர் ; சரடுசிறிது , வயிறு பெரிது - உயிர்த்தொடர் ; வந்து போனாள் - மென் 
றொடர் . 

56. கேர , றுகர ஈறுகளைப் பெற்றிராத நெடிற்றொடர் , உயிர்த்தொ 
டர் குற்றியலுகரங்களுக்கு முன்னும் ; இடைத்தொடர் , ஆய்தத்தொடர் 
குற்றியலுகரங்களுக்கு முன்னும் இருவழியிலும் வலிமிகாது . ( உ - ம் ) நாகு 
கால் , வரகு புடைத்தான் , தென்குதலை , எஃகு பெருமை - வேற்றுமை. 


1 


95 


காது கேட்கும் , 

கு காய்த்தது , செய்துகொடுத்தான் , எஃகு சிறந்தது . 
- அல்வழி . 

57. யகர , ரகர , ழகர , மெய்களுக்குமுன் அல்வழியில் வலிமிகாது .. 
( உ - ம் . ) நாய் பெரிது , தேர் சிறிது , யாழ் குறிது . ( யாழ் - வீணை .) 

58. பலவகையாகிய வினைமுற்றின் முன் வலிமிகாது . (உ - ம் )உண்ப 
னைகொற்றா , உண்டாய்கொற்றா, உண்டீர் கொற்றரே - முன்னிலை வினை 
முற்று . உண்டது குதிரை , உண்டன குதிரைகள் ; உண்ணாகு திரைகள் - 
அஃறிணைப்படர்க்கை வினைமுற்று . வந்தார் கொற்றவர் - உயர் திணைப் பலர் 
பால் படர்க்கை வினைமுற்று . உண்ணு கொற்றா , உண்ணீர் கொற்றரே - 
ஏவல் வினைமுற்று , வாழ்ககொற்ற - வியக்கோள் வினைமுற்று . 

59. பலவகையாகிய பெயரெச்சத்தின் முன் வலிமிகாது . ( உ - ம் ) வந் 
தகுதிரை - இறந்தகாலப்பெயரெச்சம் ; வருகிறகுதிரை - விகழ்காலப் பெய 
ரெச்சம் , பெரியகு திரை - குறிப்புப் பெயரெச்சம் , 

படியாதபையன் - 
தெரிலை எதிர்மறைப் பெயரெச்சம் . இல்லாதபொருள் - குறிப்பு எதிர் 
மறைப் பெயரெச்சம் . 

60. " பல " சில " என்னுஞ் சொற்களின் முன் வலிமிகாது ( உ - ம் ) 
பலபேச்சு , சிலபொருள் . 

61. வினைத்தொகைமுன் வலி மிகாது . ( உ - ம் ) குளிர்காற்று , விடுகணை , 

62 , உம்மைத்தொகைமுன் வலிமிகாது . ( உ - ம் ) சேரசோழபாண்டியர் , 
ஆனை குதிரை. 

68. செய்யிய ” என்னும் எதிர்கால வினையெச்சத்தின் முன் வலி 
மிகாது . ( உ - ம் ) உண்ணிய கொண்டான் , உண்ணிய சென்றான் . (உண் 
ணிய உண்ண . ) 

64. “ அன்றி ” “ நன்றி ” என்னும் எதிர்மறைக்குறிப்பு வினையெச்சச் 
சொல்லினது ஈற்று இகரம் செய்யுட்கண் உகரமாய் வருமாயின் வலிமிகாது . 
( உ - ம் .) வாளன்றிப்பிடியான் என்பது வாளன்று பிடியான் என வந்தது . 
" உப்பின்றிப் பற்கையுண்கமா " என்பது உப்பின்று புற்கையுண்கமா 


என் 


வந்தது . 


65. இடைச்சொல் ஏகார ஓகாரங்களுக்குமுன் வலிமிகாது . உ - ம் . 
முத்துசாமியே படித்தான் , கோபாலனோ கேட்டான் . 

66. படி என்கிற இடைச்சொல் வினையையடுத்து வரும்போது 
வலிமிகாது . (உ - ம் .) வரும்படி சொன்னான் , காட்டும்படி துணிந்தான் . 

67. " அம்ம மியா என்னும் இடைச்சொற்களுக்கு முன் வலி 
மிகாது . (உ - ம். ) அம்ம கேள் , கேண்மியா கொற்றா. 

N.B. ஓலக்கணிகள் விகற்பமாக வருமென்ற விதிகளைக் கையா 
டாது விடுத்தோம் , 


98 


APPENDIX D. 


In dictation exercises a confusion often arises in the minds of 
pupils between & p ; 6v, 4 & m and so & 6r. Not only beginners 
but also many University candidates feel this difficulty . This 
may be traced to the carelessness in pronunciation of their teacli 
ers in the early stages . A confusion of one letter for another 
leads to differences in ineaning which is as follows: 


I. மொழிகளில் ரா ற என்னும் எழுத்துகள் மாறி வருவதினால் 
உண்டாகும் பொருட்பேதங்கள் . 
அரம் - ஓர் கருவி . 

இரத்தல் - வேண்டுதல் . 
அறம் - தருமம் . 

இறத்தல் - கடத்தல் . 
அரவு - பாம்பு . 

இரப்பு - பிச்சை . 
அறவு - அறுபட்ட இடம் 

இறப்பு - சாவு . 
அருகு - சமீபம் , பக்கம் . 

இரவு - இராத்திரி . 
அறுகு --ஆண்புலி , சிங்கம் , புல் , இறவு- இறால் , வீட்டிறப்பு . 
அருத்தல் - உண்பித்தல் . 

இருப்பு - இருக்கை . 
அறுத்தல் - அறச்செய்தல் . 

இறுப்பு- குடியிறை. 
அருப்பு- தயிர் 

இருப்பு - சத்தலோகத்தொன்று . 
அறுப்பு - மங்கிலியமிழத்தல் . இறும்பு- தாமரைப்பூ . 
அரும்பு - பூவரும்பு . 

இருத்தல்- தங்கல் . 
அறும்பு - கொடுமை. 

இறுத்தல் - வடித்தல் . 
அரை - இடை , பாதி . 

இரை - உணவு . 
அறை - அடி , சொல் . 

இறை - அரசன் , குடியிறை , 
அரி -- வெட்டு , கடல் , தீ , பொன் . இரைப்பு- இரைதல் . 
அறி - தெரிந்துகொள் . 

இறைப்பு- இறைக்குந்தன்மை . 
அரிவை - இருபத்தைந்து வயதுப்பெ இரைதல் - ஒலித்தல் . 
அறிவை- அறிவாய் , 

( ண் . இறைதல் - சிந்தல் , சிதறுதல் . 
அரு- அணு, கடவுள் , அரிய . ஈரல் - பித்திருக்கும் ஸ்தானம் . 
அறு - அறுவென்னேவல் , ஈறல் - துக்கம் , நெருக்கம். 
ஆரல் - ஓர் மீன் 

உரக்கம் - வசத்திலிருப்பு . 
ஆறல் - ஆறுதல் . 

உறக்கம் -வித்திரை, 
ஆரை - மதில் 

உரத்தல் - பலத்தல் . 
ஆறை - ஆற்றூர். 

உறத்தல் - பிதுக்கல் . 
ரக்கம - கிருபை. 

உரண்டை - காக்கை . 
இறக்கம் -- இறங்குந் தன்மை . உறண்டை - வறட்சி . 
இரங்கல் - அழுதல் . 

உரல் - நெல்முதலிய குத்துமுர 
இறங்கல் - இறங்கப்படுவது . 

உறல் - வருதல் , கிட்டல் . 


1 


97 


காறு 


கொழு 


உரவர் - அறிவுடையோர் 

கறி -- இறைச்சி , மிளகு 
உறவர் --உறவோர் 

கருக்காய் - இளங்காய் 
உரவு- அறிவு 

கறுக்காய் - ஓர் மரம் 
உறவு - சுற்றம் , சினேகம் 

கருப்பு - அரிது , குறுவிலை 
உரு - உடல் , ஜெபத்தின் உரு கறுப்பு - கருநிறம் 
உறு - உறுவென்னேவல் 

கரை -- கரையென்னேவல் 
உரி - மரப்பட்டை , உரியென்னேவல் கறை - மாசு 
உறி - தூக்கு 

கருவம் - அகங்கார 

ரம் 
உரிஞ்சுதல் - தேய்த்தல் 

கறுவம் - சினம் 
உறிஞ்சுதல் -- உள்ளே வாங்கல் காரல் - காருதல் 
உரிதல் - முளைத்தல் 

காறல் - ஓர் சுவை 
உறிதல் - உறிஞ்சுதல் 

காரு- செய்வோன் 
உருத்தல் - கோபம் 
உறுத்தல் - நினைப்பித்தல் 

காருதல் - காந்தல் 
உருப்பு - பூரணம் 

காறுதல் - நெய்முதலியகாறுதல் 
உறுப்பு - அங்கம் , அடையாளம் காரை - ஓர் செடி 
உருபு - உருவம் 

காறை - ஓர் ஆபரணம் 
உறுபு - மிகு 

கிராய் --- வயிரநிலம் 
உரை - சொற்பயன் 

கிறாய் - பச்சைநிறக்களிமண் 
றை - இருப்பிடம் 

கிரி - மலை 
உரைதல் - தேய்தல் 

கிறி - பொய் , வழி 
உறைதல் - பால் முதலியன இறுகுதல் குரங்கு - மந்தி 
உருவல் - உருவுதல் 

குறங்கு - தொடை 
உறுவல் - துன்பம் 

விலங்கின் குளம்பு 
ஊரல் - ஈரம் , பசுமை 

குறம் - ஓர் ஜாதி 
ஊறல் - ஊற்று 

குரவர் - அரசர் , உவாத்தி 
ஊரு- அச்சம் 

குறவர் - வேடர் 
ஊறு - தழும்பு 

குரவன் - தந்தை , குரு 
ஊருதல் - ஏறுதல் 

குறவன் - ஓர் ஜா தியான் 
ஊறுதல் - நனைதல் 

ரவை - கடல் 
எரிதல் - பிரகாசித்தல் 

குறவை - ஓர் மீன் ) 
எறிதல் - அடித்தல் 

குருமை - பெருமை 
எரித்தல் - எரியசசெய்தல் 

குறுமை 

சிறுமை 
றித்தல் - ஒளிவீசல் 

குரை - ஒலி ,அசைச்சொல் 
எரிப்பு - பொறாமை 

குறை --குற்றம் 
எறிப்பு -- ஒளிசெய்தல் 

கூரல் - ஓர்மீன் 
ஏரல் - கிளிஞ்சில் 

கூறல் - கூறுதல் 
ஏறல் - ஏறுதல் 

வீட்டின் மேற்பு , 
ஒருத்தல் 

யானை முதலியவற்றின் கூறை - சீலை , மணவாட்டி யுடுக்கும் 
ஒறுத்தல்- வெறுத்தல் 

( புதுப்புடவை 
கரி--யானை 

-ரணி - கோளாறு 
13 


குரம் . 


கூரை 


(ஆண் 


நரை சாமரை 


கோறணி - குண்டணி 

துரப்பு - துரத்துதல் 
கோரிக்கை - மன்றாட்டம் 

துறப்பு - துறவுகோல் 
கோறிக்கை- நினைவு 

துரவு - கிணறு 
சருவம் - வெண்கலம் பித்தளை முத்துறவு - இல்ல றரங்கிற்றல் 

லிய லோகங்களினால் செய்யும் துரை - அதிகாரி 
பாத்திரம் 

துறை - தீர்த்துறை 
சறுவம் - சமஸ்தம் 

தூரல் - வருத்தம் 
சாரல் - மலைப்பக்கம் 

தூறல் - மழைத்துளி 
சாறல் - குளிர்காற்று 

தூருதல்- வெளியடைதல் 
சாரு - கிள்ளை 

தூறுதல் 

- மழைதுமித்தல் 
சாறு - ஆணம் , கள் 

தேரை- தவளையினோர்பேதம் 
சிரத்தல் - அழித்தல் 

தேறை - ஒர்மீன் 
சிறத்தல்- சிறப்பாதல் 

சருக்கு - நருக்குதல் 
சிரை- சிரையென்னேவல் 

நறுக்கு - துண்டித்தல் 
சிறை - அடிமை 

நருக்குதல் - நொருக்குதல் 
சுருதி - வேதம் 

நறுக்குதல் - துண்டித்தல் 
சுறுதி -- சுறுசுறுப்பு 
சுருக்கு - கட்டு , கண்ணி 

நறை - குற்றம் 
சுறுக்கு-- கதி , கூர்மை 

திரத்தல் - விறைதல் 
சூரை - ஓர் செடி 

சிறத்தல் - லிறங்கொள்ளுதல் 
சூறை - சுழல்காற்று 

விருத்தம்- பதம்பிரித்தல் 
செரித்தல்-- சமித்தல் 

நிறுத்தம் - சாயாமல் நிமிர்ந்து நிற்றல் 
செறித்தல் - அழித்தல் 

விரை - ஒழுங்கு 
செரு-- சண்டை 

சிறை - விறுத்தலளவு 
செறு - சிறுவயல் 

விரைதல்- ஒழுங்கு 
செருத்தல் - எருமை பசு இவற்றின் எறைதல் - பூரணப்படுதல் 
செறுத்தல் - கொல்லல் [ மடி நீராடுதல் - ஸ்நானம்பண்ணல் 
செருநர் - படைவீரர் 

நீறாடுதல்- அழித்தல் 
செறுநர் - பகைவர் 

நெரி - நெரியென்னேவல் 
செருப்பு - காறொடுதோல் 

நெறி - நீதி , வழி 
செறுப்பு - கொலை 

பரத்தல் - பரம்புதல் 
சொரிதல் - உதிர்தல் 

பறத்தல் -- விரையாவோடல் 
சொறிதல்- பிறாண்டல் 

பரப்பு - அகலம் 
தரி -- தரிப்பு 

பறப்பு - அவசரம் 
தறி - வெட்டு , நெய்வார்தறி பரம்பு - கழனிதிருத்தும் பலகை 
தரித்தல் - அணிதல் 

பறம்பு - மலை 
தறித்தல் - வெட்டல் 

பரவை -- கடல் 

பறவை --புள் 
திறம்- திறமை 

பரி - குதிரை 
திரை - புனற்றிரை 

பறி - பறித்தல் , பொன் . 
திறை - அரசிறை 

பரை - பார்வதி , கூராயுதம் 


99 


பறை ... தொல் 
பாரை ... ஓர் மீன் 
பாறை...கற்பாறை முதலியன 
பிரதாரம் . கடத்தல் 
பிறதாரம் ....பிறர்மனை 
பிரப்பு ... பேருண்டி 
பிறப்பு ... உற்பத்தி 
பிரிதல் ... அகலல் 
பிறிதல் ...நீங்குதல் 
பீரு... புருவம் , புலி 
பீறு ... கிழிவு 
புரம் .... நகரம் 
புஜம் ...இடம் , புறத்தி 
பெருத்தல் ...அதிகப்படல் 
பெறுத்தல் ... பெறுவித்தல் 
பேரு ...சமுத்திரம் 
பேறு ... இலாபம் 
மரத்தல் ... பிரமித்தல் 
மறத்தல் ... ஞாபகத்தவறு 
மரித்தல் ..... சாதல் 
மறித்தல் ... தடுத்தல் 
மரம் .... விருட்சம் 
மறம் ... கொலை , கோபம் 
மரிப்பு .... சா 
மறிப்பு ... தடுப்பு 
மருப்பு... மரக்கொம்பு 
மறுப்பு ... மறுக்குதல் 
மருவல் .... அணைதல் 


மறுவல் . கஸ்தூரி மிருகம் 
மரை ... ஓர் மிருகம் 
மறை ... இரகசியம் 
மாரி ... மாரிகாலம் , மழை 
மாறி ... மாறாடி , வேறுபட்டு 
முரண்டு .... மாறுபாடு 
முறண்டு. முரண்டு 
முரித்தல் ... ஒடித்தல் 
முறித்தல் ... முரிதல் 
முருக்கு ... முருக்கென்னேவல் 
முறுக்கு... ஓர் பணிகாரம் 
முருக்குதல் ... அழித்தல் 
முறுக்குதல் ... சினத்தல் 
வரப்பு எல்லை 
வறப்பு ... குறைவு 
வரவு .... வருகை 
வறவு...கஞ்சி 
வருமொழி .... பின் வரும் வார்த்தை 
வறுமொழி .... பயனிலாப்பதம் 

கு ...உணர்வு 
விறகு ... ஓம விறகு 
விரல் ... அங்குலி 
விறல் ... வெற்றி 
விரைத்தல் ... விதைத்தல் 
விறைத்தல் ... மரத்து விற்றல் 
வெரு ... அச்சம் 
வறு ... வெறுமை 


II . மொழிகளில் ல , ழ , ள , என்னும் எழுத்துகள் மாறிவருவதினால் 

உண்டாகும் பொருட்பேதங்கள் . 


அலை ... கடற்றிரை 

ள் .... அள்வென்னேவல் 
அழை ... அழையென்னேவல் 

அவல் ... தின்பண்டம் 
அளை ... தயிர் , மோர் 

வள் ... பெண் 
அலகு ... பறவை மூக்கு 

ஆல் ... ஆலமரம் 
அழகு ...சிறப்பு 

[ வையின் பெண் ஆள்... மனிதன் 
அளகு - கோழி , கூகை யல்வாதபற ஆலம் ...விஷம் 
அலி ... பேடி 

பழம் பள்ளம் 
அழி ... கெடு 

.... அமுதம் 
அளி... கொடு 

வழி ... கடல் 
அல் ... இருள் 

ளி ...ஆள்வோன் , யாளி யானை 


லி ... 


100 


உலை 


. 


கொலு 
கொழு 


லை ... தழை 
இழை ... நூற்கிற நூல் 
இளை .. மெலி , இலக்குமி 
இழிவு... ஈனம் குற்றம் 
இளிவு -- இழிவு 
உழி ... இடம் , பக்கம் 
உளி . தறிக்குங் கருவியினொன்று 

கொல்லனுலை முதலாயின 
உழை .. பக்கம் , மான் 
உளை ... ஆண்மயிர் , சேறு 
உல்லம் ... ஓர் மீன் 
உள்ளம் .... மனம் 
உழ . 

...பண்படுத்த 
உள ... உண்டு 
எலும்பு ... முள் 
எழும்பு . உயரு 
எல் ... பிரகாசம் 
எள் . ஓர் தானியம் 
ஒலி.... சத்தம் 
ஒழி ... மறைந்துகொள் 
ஒளி..... பிரகாசம் 
கலம் ... ஓரளவு 
களம் ...தானியம் அடிக்குமிடம் 
கலி... ஓர்யுகம் 
கழி ..நீக்கு 
களி . களிப்பு 
கலை ... கல்வி , ஆண்மகன் 
கழை . கரும்பு , மூங்கில் 
களை .... அயர்வு , அழகு . 
கல் . மலை 


கீழ் ... கீழே 
குலம் ... கோத்திரம் 
குளம் தடாகம் 
குழம்பு... பதார்த்தம் 
ளம்பு .. விலங்கின் குளம்பு 
குலை . கொத்து 
குழை .... குண்டலம் 
கூலி ... சம்பளம் 
கூளி... பசாசு , பெருங்கழுகு 
கேழ் - உவமை , ஒளி , நிறம் 
கேள் .. கேளென்னேவல் , உறவு 

..சேவை 

காறு 
கொல்லி ... ஓர்மலை 
கொள்ளி ... நெருப்புறு விறகு 
கொல் ... கொல்லென்னேவல் 
கொள் ... ஓர் தானியம் 
கொல்லை .. தோட்டம் 
கொள்ளை ....களவு 
கோல் .. ஊன்றுகோல் 
கோள் . .அவதூறு 
கோலி ..... இலந்தை மரம் 
கோழி ... கோழி 
கோளி .... அத்திமரம் 
சவலை .. மெலிவு 
சவளை ... வங்கமணல் 
சூல் . கருப்பம் 
நழ் .... சுற்று 


சூள் 

ஆணை 


சூலி ..... 


கள் .... 

மது 


கல்லி ஆமை , ஊர்க்குருவி 
கள்ளி ... ஓர்மரம் , திருடி 
காலை பொழுது 
காளை ...எருது 
காலி ... பசுக்கூட்டம் 
காளி . பார்வதி 
கிலி ... பயம் 
கிழி ... கிழியென்னேவல் 
கிளி ... கிள்ளை 
கீல் ... ஓர் வஸ்து 


கருப்பிணி 
சூழி ... உச்சி 
சூளி.... ஆண்மயிர் 

லை ... ஓர்நோய் 
சூளை .. குயவன் சூளை 
தலம் . இடம் 
தளம் ... சேனை 
தலை . சிரசு 
தழை .... இலை 
தளை .. கால் விலங்கு 

லம் ... கூந்தற்பனை , தட்டம் 
ளம் ... காலவளவு 


loil 


மூலி வேர் 


தாலி ... கங்கலநாண் 

புழுகு...புனுகு 
தாழி .... குடம் , சாடி 

புளுகு ... பொய் ( லிட்டுப்புகும் வழி ) 
தாளி .. பனைமரம் 

பூழை ... துவாரம் , கோபுரவாயிற்கதவி 
தால் தாலாட்டு 

பூளை ... இலவம்பஞ்சு 
தாழ் ... தாழு , பணி 

பொலி ... தூற்றுநெல் 
தாள் ... கதவுறுதாள் , பாதம் பொழி ... ஊற்று 
துலை ... நிறை , தராசு 

பொளி .... சுத்தியாலடி 
துளை ... துவாரம் 

போலி... இழிவான 
தொலை ... தூரம் 

போளி... அப்பவர்க்கம் 
தாளை... துவாரம் 

மலை ... பருவதம் 
தோல் கி.சருமம் 

மழை ... குளிர்ச்சி , நீர் 
தோள் ...புயம் 

மாலை .... அந்திப்பொழுது 
தோலி... ஓர்மீன் 

மாழை ... அழகு , மாமரம் 
தோழி ... பாங்கி 

முலை... கொங்கை 
தோளி... நீலி 

முழை ... துடுப்பு 
நல்ல ... நேர்த்தியான 

முளை ... துளிர்விடு , ஆப்பு 
நள்ள ... சினேகிக்க 
நலி ... நோய் 

மூழி .. அகப்பை , மத்து 
நளி.... குளிர்ச்சி 

மூளி ... அங்கவீனமுள்ள 
நுழை .... நுழையென்னேவல் 

மூலை ... கோணம் 
நுளை ... ஈனம் 

மூழை ... அகப்பை , துடுப்பு 
பலம் ... ஓர் நிறை 

மூளை .... எலும்பினுள்ளிருப்பது 
பழம் ...கனி 

வலி நோவு 
பலி.... பூசை , விண்ணோருணவு 

வழி .... பாதை , வழியென்னேவல் 
பழி .... குற்றம் 

வளி ... காற்று 
பல்லி .... கெவுளி 

வலை... மீன்பிடிக்குங்கருவி 
பள்ளி ...சிற்றூர் 

வழை ... சுரபுன்னைமரம் 
பசலை ... வேறுபட்டநிறம் 

வளை .. கங்கணம் , சங்கு 
பசளை... வயலைக்கொடி 

வலம் .. வலி , வெற்றி 
பால் அமுதம் 

அழகு 
பாழ் ... அழிவு 

வாலை .. பன்னிருவயதிற்பெண் 
பாலை ... ஓர்மரம் ( றின பாளை வாழை ... வாழைமரம் 
பாளை .... கமுகு , தெங்கு , முதலியவற் வாளை ...ஓர் மீன் 
பாலம் .. வாராவதி 

வால் ...மிருகங்களின்வால் 
பாளம் ... துண்டு 

வாழ் ...பிழைத்திரு 
புல்லி ... புறவிதழ் , நெருங்கி வாள் ...கட்கம் 
புள்ளி .. மறு 

வாலி... இந்திரன்மகனாகிய வானரன் 
புலி வேங்கை 

வாழி .... வாழ்வாயாக 
புளி ... புளிப்பு 

வாளி ... காதணி 
புல் ... புல்லு , அற்பம் 

விலா .... பழு 
புள் ... பறவை 

விழா ... விழவு 


1 


வளம் ... 


102 


விளா ... விளாமரம் 
விழி ...கண் 
விளி... விளியென்னேவல் 
விலை ... கிரயம் 
விளை ... ஓர் மீன் 
வெல்லம் ...கரும்பின்கட்டி 


வெள்ளம் ... நீர்ப்பெருக்கு 
வேல் ... கைவேல் 
வேள் ... ஆண்மகன் 
வேலை .. தொழில் 
வேளை .. காலம் 


| 


III . மொழிகளில் ண , னக்கள் மாறி வருவதினால் உண்டாகும் 


பொருட்பேதங்கள் . 


தினை - ஓர்வகைதானியம் 
நாண் - கயிறு 
நான் - தன்மையொருமை 
பணி - வேலை,குனி 
பனி- பனிநீர் 


பணை - பறை 


அண்ணம் - மேல்வாய் 
அன்னம் - ஓர்பட்சி ,சாப்பாடு 
ஆணி - முளை 
ஆனி - ஓர்மாதம் 
ஆணை - சத்தியம் 
ஆனை - யானை 
உண் - தின்னு 
உன் - உனது 
ஊண் - சாப்பாடு 
ஊன் - மாமிசம் 
எண் . 

- கணிதம் 
என் - எனது 
எண்ண - 

சினைக்க 
என்ன - வினா 
ஒண்ணார் - கூடாதவர் 
ஒன்னார் - பகைவர் 
கணம் -- கூட்டம் 
கலாம் - மேன்மை 
சானி -- பெண் 
சாணி - மாட்டுச்சாணி 
சுண்ணக் - சுண்ணாம்பு 
சுன்னம் - வட்டம் 
திணை - வகுப்பு 


பனை - ஓர்வகைமரம் 
பாணம் - அம்பு 
பானம் - ஜலவஸ்து 
புணர் - பொருந்து 
புனர் - மறுபடியும் 
புணை - தெப்பம் 
புனை - அலங்கரி 
பேண் - காப்பாற்று 


பேன் - பூச்சி 


மணம் - வாசனை 
மனம் - இருதயம் 
மணை - ஓராசனம் 
மனை வீடு 
மாண் - மாட்சிமைப்படு 
மான் - ஓர்வகைமிருகம் 
வாணம் - வெடிமருந்து விளையாட்டு . 
வானம் - ஆகாயம் . 


108 


APPENDIX E. 


THE ORIGIN OF TAMIL . 


தமிழ் மொழியின் வரலாறு . 
இமயமலைக்கு வடக்கேயுள்ள மத்திய ஆசியாகண்டத்தில் வசித்திருந்த 
தமிழ்ப் பேசுஞ் சனங்கள் , இந்தியாவின் வடமேற்குக் கணவாய்களின் வழி 
யாக வந்து , இந்து நதி சமமெளியிலுங் கங்கைநதி சமவெளியிலுங் குடியேறி 
னார்கள் . சில நூற்றாண்டுகளுக்குப் பின்பு துரானியரென்று அழைக்கப் 
பட்ட மஞ்சள் நிறமுள்ள ஒரு ஜாதியார் வடகிழக்குக் கணவாய்களின் வழி 
யாக இந்தியாவுள் புகுந்து , தமிழர்களைத் துரத்திவிட்டனர் . அதுமுதல் 
தமிழர்கள் விந்திய மலையிலிருந்து கன்னியாகுமரி வரையில் வசித்து வந்த 

இந்து நதி சமவெளியின் வடமேற்குப் பாகத்தில் ஒரு ஜாதியாரும் , 
விந்திய மலையின் கிழக்கு முனையிலுள்ள சூடிய நாகபுரியில் மற்றொரு ஜாதி 
யாருந் தமிழின் பாகதங்களை (சிதைந்த மொழிகளை ) இன்னும் பேசி வருகின் 
றனர். 


னர் . 


ஆதியில் தமிழர்கள் யாவரும் தமிழென்ற ஒரே பாஷையைப் பேசிவந்த 
னர் . அவர்கள் வெவ்வேறு இடங்களில் அமைந்த பின்னர் , அவர்களுடைய 
பாஷை சிறிது சிறிதாக மாறுதலடைந்தது . தமிழ்ப்பாஷையினின்று தெ 
லுங்கு , மலையாளம் , கன்னடம் , துளுவம் என்னும் வழிமொழிகள் கிளைத்தன . 
தமிழர்கள் வருகிறதற்கு முந்தி இந்தியாவிலிருந்த அதன் பூர்வகுடிகள் நீலகிரி 
முதலிய மலைச் சிகரங்களில் தற்காலத்தில் வசித்து வருகின்றனர் . 


இந்தியாவிற்கு வடமேற்கிலுள்ள துர்க்கிஸ்தான் பெர்சியா முதலிய 
பல தேசங்களிலிருந்து சமஸ்கிருத பாஷை பேசும் ஆரியர் என்னப்பட்ட 
ஓர் ஜா தியார் இற்றைக்குச் சற்றேறக்குறைய 2500 - வருஷங்களுக்கு முன் 
வடமேற்குக் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் பிரவேசித்துத் துரானியர்க 
ளைத் துரத்தி விந்திய கிரிக்கும் இமயகிரிக்கும் மத்தியிலுள்ள நாடுகளைக்கைப் 
பற்றிக்கொண்டனர் . 


ஆரியர் இந்தியாவில் புகுமுன்னரே , தமிழர் அராபிக்கடல் வழியாக 
இஜிப்ட் பலஸ்தீனா முதலிய பல தேசங்களோடு வர்த்தகஞ்செய்து வந்தனர் . 
மேலும் இந்துதேச முழுவதிலுஞ் சுமேத்திரா ஜாவா முதலிய பல தீவுகளி 
லுந் தமிழ்ப்பாஷையே பேசப்பட்டு வந்தது . அப்பொழுது இந்தியாவுக்குக் 
குமரி நாடென்று பெயர் . தற்காலத்தில் இந்தியாவிலுள்ள பாஷைகளில் 
தமிழ்ப் பாஷையே ஆதிபாஷை யூென்று சகல கல்விவந் தரும் ஒத்துக்கொள் 
ளுகின்றனர் . 


104 


THE COMBINATION OF SANSCRIT WORDS USED IN TAMIL . 

பாரதம் , இராமாயணம் , பாகவத முதலிய பல வேதப் புஸ்தகங்கள் 
சமஸ்கிருதத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டபோது , அப்பாஷை 
க்குரிய பதங்களில் அநேகர் தமிழில் வழங்கப்பட வேண்டிய தாயிருந்தது . 
தமிழில் அவைகளை உச்சரிக்கக்கூடிய எழுத்துகள் இல்லாததினால் , சில சம 
ஸ்கிருத எழுத்துகள் தமிழில் உபயோகிக்கப்பட்டு வருகின்றன வென்றறிக. 
ஆகையால் , அவைகளுக்குரிய பிரதானமான எழுத்துப்புணர்ச்சி யிலக்கணத் 
தையீண்டு எடுத்துக் காட்டுகின்றோம் . 

1. வடமொழித்தொகைப் பதங்கள் தமிழில் ஆங்காங்கு வருமிடத்துப் 
பெரும்பாலும் அவ்வடநூற் புணர்ச்சியே பெறும் . அப்புணர்ச்சி தீர்க்கசந்தி , 
குணசந்தி , விருத்திசந்தி , தத்திதாந்தம் அல்லது ஆதிவிருத்தி சந்தி என் 
நான்குவகைப்படும் . 

2. அ , ஆக்களில் ஒன்றன் முன் அவ்விரண்டிலொன்று வந்தால் ஆவும் ; 
இ , ஈக்களில் ஒன்றன்முன் அவ்விரண்டில் ஒன்று வந்தால் ஈயும் உ , ஊக்க 
ளில் ஒன்றன்முன் அவ்விரண்டி லொன்று வந்தால் ஊவும் ; முறையே அந் 
நிலைமொழியீறும் வருமொழி முதலுங்கெடத் தோன்றுதல் தீர்க்க சந்தியாம் . 

உதாரணம் : 
( a ) ( அ , ஆ முன் அ , ஆவரில் இரண்டும் ஆகாரமாம் . ) 

பத + அம்புயம் = பதாம்புயம் , பரம் + ஆனந்தம் - பரமானந்தம் , கங்கா + 
அமிர்தம் = கங்காமிர்தம் , சதா + ஆனந்தம் = சதானந்தம் . 

( 6 ) ( இ , ஈ முன் இ , ஈவரில் இரண்டும் ஈகாரமாம் . ) 

கிரி + இந்திர = கிரீந்திர , கிரி + ஈசன் = கிரீசன் , மகீ + இந்திரன் = மந் 
திரன் , மகீ + ஈசன் = மகீசன் . 

( C ) ( உ , ஊ முன் உ , ஊ வரில் இரண்டும் ஊகாரமாம் .) 

குரு + உதயம் = குரூதயம் , தரு + ஊனம் = தரூனம் ; சுயம்பூ + உபதேசம் 
= சுயம்பூபதேசம் , சுயம்பூ + ஊர்ச்சிதம் = சுயம்பூர்ச்சிதம் . 

3. ( அ , ஆக்களில் ஒன்றன் முன் இ , ஈக்களில் ஒன்று வந்தால் ஏயும் ; 
அவ்விரண்டில் ஒன்றன் முன் உ , ஊக்களில் ஒன்று வந்தால் ஓவும் ; முறையே 
அந்நிலை மொழியீறும் வருமொழி முதலுங்கெடத் தோன்றுதல் குண சந்தி 


யாம் . 


. 


உதாரணம் : 
( a ) ( அ , ஆ முன் ஈ வரில் இரண்டும் ஏகாரமாம் .) 

நர + இந்திரன் = நரேந்திரன் , சுர + ஈசன் = சுரேசன் , தரா + இரு 
= தரேந்திரன் , உமா + ஈசன் = உமேசன் , 


ர 


1 


C 


105 


b ) , ( அ , ஆழன் உ , ஊ வரில் இரண்டும் ஓகாரமாம் . ) 

ரத + உதகம் = பாதோதகம் ; ஞான + ஊர்ச்சிதன் ஞானோர்ச்சிதன் ; 
தயா + உற்பத்தி = தயோ ற்பத்தி , தயா + ஊஊர்ச்சிதன் - தயோர்ச்சிதன் . 

4 . அ , ஆக்களில் ஒன்றன் முன் ஏ , ஐக்களில் ஒன்று வந்தால் ஐயும் 
அவ்வரண்டில் ஒன்றன் முன் ஓ , ஔக்களில் ஒன்று வந்தால் ஒளவும் முறை 
யே அந்விலைமொழியீறும் வருமொழி முதலுங்கெடத் தோன்றுதல் விருத்தி 
சந்தியாம் . 

உதாரணம் : 
( 1 ) ( அ , ஆ முன் ஏ , ஐ வரில் இரண்டும் ஐகாரமாம் .) 

சிவ + ஏகம் = சிவைகம் , ஞான + ஐக்கியம் = ஞானைக்கியம் , தரா + ஏகவீ 
ரன் 

= தலைகவீரன் , மகா + ஐசுவரியம் = மகைசுவரியம் . 
( 1 ) ( அ , ஆ முன் இ , ஒளவரில் இரண்டும் ஒளகாரமாம் .) 

கோமள + ஓடதி - கோமளௌடதி , திவ்விய + ஔடதம் = திவ்வி 
யௌடதம் , மகா + ஓட தி = மகௌடதி . மகா + ஔடதம் = மகௌட 

ளடதம் . 
5. ஒருமொழியுள்ளே மொழிக்கு முன்னே வீன்ற இ , ஈ , ஏக்கள் ஐ 
ஆகவும் ; உ , ஊ , ஒக்கள் ஔ ஆகவும் ; - கரம் ஆகாரமாகவும் ; சமஸ்கிருத 
பாஷையில் ஏழாம் உபிராகிய இரு ஆர் ஆகவுந் திரிந்து வருதல் தத்தி 
தாந்தம் அல்லது ஆதிவிருத்தி சந்தியாம் . 

உதாரணம் : 
சிலனைத் தொழுவோன்- சைவன் , வீரத் தின தன்மை - வைரம் , கேவ 
லத்தின் தன்மை - கைவல்லியம் , புத்தனைத் தொழுவோன் - பௌத்தன் , 
சூரன் தன்மை - சௌரியம் , கோசலையிற் பிறந்தாள் - கௌகலை , தசாதன் 
புத்திரன் - தாசரதி , கிர்த்திகையின் புத்திரன் - கார்த்திகேயன் . 

குறிப்பு: - கார்த்திகேயன் என்னுமிடத்து இறுதியிலிருக்கின்ற ஏயன் 
என்னும் விகுதி மகனென்னும் பொருளையுணர்த்தி நிற்றல் காண்க , 

6. வடமொழித் தொகையிலைத்தொடருள் நிலைமொழியேனும் வரு 
மொழியேனும் அவ்விரண்டுமேனுந் தமிழை நோக்கி விகாரமுற்ற விடத்தும் 
நிலைமொழியேனும் வருமொழியேனுந் தமிழ் மொழியாகிய விடத்துந் தமிழ் 
நூற் புணர்ச்சி விதியைப் பெற்றுவரும் . 

உதாரணம் : - கங்கைச் சடை , மாயைக்குணம் எனவும் ; அளிக்கூட்டம் , 
முலைத்தடம் எனவும் வரும் . 

7. உயிரீற்று வடமொழியின் முன் க , ச , த , பக்களை முதலிலுடைய 
வடமொழி வந்தால் இயல்பாம் . 
உதாரணம்: - ஆதிபகவன் , மணிகண்டன் , கங்கை புத்திரன் . 

13 } 


106 


மேற்கண்ட 2 , 3 , 4 இம்மூன்று சூத்திரங்களிலுள்ள 

உதாரணப்பதங்களுக்கு அருத்தம் . 


தீர்க்க சந்தி . 
1. பதாம்புயம் ( பத - பாதம் , அம்புயம் - கமலம் ) = தாமரை போன்ற பாதம் . 
2. பரமானந்தம் ( பரம - மேலான . ஆனந்தம் - சந்தோஷம் ) = மேலான சந் 

தோஷம், 
3 . கங்காமிர்தம் ( கங்கா - கங்கைநதி , அமிர்தம் -நீர் ) = கங்கையின் நீர் . 
4. சதானந்தம் ( சதா- வித்ய , ஆனந்தம் - சந்தோஷப் ) = வித்ய சந்தோஷம் . 
3. கிரீந்திர (கிரி - மலை , இந்திர - சிரேஷ்டமான ) = சிரேஷ்டமான மனை , 
6. கிரீசன் ( கிரி - மலை , ஈசன் - அதிபதி ) = மலையரசன் . 

மகீந்திரன் ( மகி- பூமி , இந்திரன் - இந்திரனை யொத்தவன் ) - பூமிக்கு 

இந்திரனை யொத்தவன் . 
8. மகீசன் ( மகி - பூமி , ஈசன் - அதிபதி ) = பூமிக்கு அதிபதி . 
9. குரூதயம் ( குரு - பிரகஸ்பதி , உதயம் - தோற்றம் ) = பிரகஸ்பதி கிரகத்தின் 

தோற்றம் . 
10. தரூனம் ( தரு - மரம் , ஊனம் - கேடு ) = மரக்கேடு ,. 
11. சுயம்பூபதேசம் ( சுயம்பு - பிரமா , உபதேசம் - போதனை ) = பிரமபோதனை . 
12. சுயம்பூர்ச்சிதம் ( சுயம்பு - பிரமா, ஊர்ச்சிதம் - நிலைபெற்றது ) = பிரமாவி 

னால் நிலைபெற்றது . 


7 . 


குண சந்தி . 


1. நரேந்திரன் ( நர -மனுஷன் , இந்திரன் - தலைவன் ) = மனுஷரில் தலைவன் 

( அரசன் ) 
2. சுரேசன் ( சுர - தேவ , ஈசன் - அதிபதி ) = தேவர்களின் அதிபதி ( தெவேந் 

திரன் ) 
3. தரேந்திரன் ( தரா - பூமி , இந்திரன் - இந்திரனைப் போன்றவன் ) = பூமிக்கு 

இந்திரனைப் போன்றவன் . 
4. உமேசன் (உமா- பார்வதி , ஈசன் - அதிபதி ) = பார்வதி தலைவன் ( சிவன் ) 
5. பாதோதகம் ( பாத - காலடி , உதகம் -நீர் ) = காலடியின் நீர் . 
6. ஞானோர்ச்சிதன் ( ஞான - அறிவு , ஊர்ச்சிதன்- நிலைபெற்றவன்) : அறிவி 

னால் விலைபெற்றவன் . 


107 


7. தயோற்பத்தி ( தயா - இரக்கம் , உற்பத்தி பிறப்பு ) = இரக்கத்தின் பி 
8. தயோர்ச்சிதன் ( தயா - இரக்கம் , ஊர்ச்சிதன் - நிலைபெற்றவன் ) = தயவினால் 
நிலைபெற்றவன் . 

விருத்தி சந்தி . 
1. சிவைகம் (சிவ - சுபம் , ஏகம் ஒன்று) = சுபங்களில் ஒன்று . 
2. ஞானைக்கியம் ( ஞான - அறிவு , ஐக்கியம் - கலத்தல் ) = அறிவோடு கலத்தல் 
3. தரைகவிரன் ( தரா - பூமி , 1 கம் - ஒன்று , வீரன் - வீரன் ) = பூமியில் ஒன்றான 


வீரன் . 


4 . மகைசுவரியம் ( மகா- அதிக, ஐசுவரியம் - செல்வம் ) = அதிகச் செல்வம் , 
5. கோமளௌடதி ( கோமள - செழிப்பான , ஓட தி - பூண்டு ) = செழிப்பான 

( மருந்து ) பூண்டு . 
6. திவ்வியௌடதம் ( திவ்விய - மேலான , ஔடதம் - மருந்து ) = மேலான 

மருந்து . 
7. மகௌடதி ( மகா- மேலான , ஓடதி- பூண்டு) = மேலான மருந்து பூண்டு . 
8. மகௌடதம் ( மகா - மேலான, ஒளடதம் - மருந்து ) = மேலான மருந்து 


7 


பல் 


வாரியடிகள் 


HAPAIN 


-01OH 


MALA 


சென 


